இரண்டாம்‌ மொழி 


கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌ 


முதலாம்‌ பதிப்பு - 2018 


பதிப்புரிமையுடையது. 


அச்சகத்தில்‌ அச்சிடப்பட்டு, வெளியிடப்பட்டது. 


நமோ நமோ நமோ நமோ தாயே 


நமதாரருள்‌ ஆனாய்‌ 

நவை தவிர்‌ உணர்வானாய்‌ 

நமதேர்‌ வலியானாய்‌ 

நவில்‌ சுதந்திரம்‌ ஆனாய்‌ 

நமதிளமையை நாட்டே 

நகு மடி தனையோட்டே 

அமைவுறும்‌ அறிவுடனே 

அடல்‌ செறி துணிவருளே - நம்‌ சிறீ லங்கா 
நமோ நமோ நமோ நமோ தாயே 


நமதார்‌ ஒளி வளமே 

நறிய மலர்‌ என நிலவும்‌ தாயே 
யாமெலாம்‌ ஒரு கருணை அனைபயந்த 
எழில்கொள்‌ சேய்கள்‌ எனவே 

இயலுறு பிளவுகள்‌ தமை அறவே 
இழிவென நீக்கிடுவோம்‌ 

ஈழ சிரோமணி வாழ்வுறு பூமணி 
நமோ நமோ தாயே - நம்‌ சிறீ லங்கா 
நமோ நமோ நமோ நமோ தாயே. 


““புதிதாகி, மாற்றமடைந்து சரியான அறிவின்‌ மூலம்‌ நாட்டுக்குப்‌ 
போன்றே முழு உலகிற்கும்‌ அறிவுச்‌ சுடராகுங்கள்‌?”” 


கெளரவ கல்வி அமைச்சரின்‌ செய்தி 
கடந்து சென்ற இரு தசாப்தங்களுக்கு அண்மிய காலமானது உலக வரலாற்றில்‌ 
விசேட தொழினுட்ப மாற்றங்கள்‌ நிகழ்ந்ததொரு காலமாகும்‌. தகவல்‌ 
தொழினுட்பம்‌ மற்றும்‌ ஊடகங்களை முன்னணியாகக்‌ கொண்ட பல்வேறு 


துறைகளில்‌ ஏற்பட்ட துரித வளர்ச்சியுடன்‌ இணைந்து மாணவர்‌ மத்தியில்‌ 
பல்வேறு சவால்கள்‌ தோன்றியுள்ளன. இன்று சமுகத்தில்‌ காணப்படும்‌ தொழில்‌ வாய்ப்பின்‌ 
இயல்பானது மிக விரைவில்‌ சிறப்பான பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படலாம்‌. இத்தகைய 
சூழலில்‌ புதிய தொழினுட்ப அறிவையும்‌ திறனையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டதொரு சமூ 
கத்தில்‌ வெவ்வேறு விதமான இலட்சக்‌ கணக்கான தொழில்வாய்ப்புகள்‌ உருவாகின்றன. எதிர்காலச்‌ 
சவால்களை வெற்றிகொள்ளுவதற்கு நீங்கள்‌ பலம்பெற வேண்டுமென்பது கல்வி அமைச்சரென்ற 
வகையில்‌ எனதும்‌ எமது அரசினதும்‌ பிரதான நோக்கமாகும்‌. 


இலவசக்‌ கல்வியின்‌ சிறப்புமிக்கதொரு பிரதிபலனாக உங்களுக்கு இலவசமாகக்‌ கிடைத்துள்ள 
இந்நூலை ஒழுங்காகப்‌ பயன்படுத்துவதும்‌ அதன்மூலம்‌ தேவையான அறிவைப்‌ பெற்றுக்கொள்வதுமே 
உங்கள்‌ ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும்‌. அத்துடன்‌ உங்கள்‌ பெற்றோர்களுட்பட மூத்த 
சகோதரர்களின்‌ சிரமத்தினதும்‌ தியாகத்தினதும்‌ பிரதிபலனாகவே அரசினால்‌ இலவசப்‌ பாடநூல்களை 
உங்களுக்குப்‌ பெற்றுத்தர முடிகிறது என்பதையும்‌ நீங்கள்‌ விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. 


உலகில்‌ மிக வேகமாக மாறி வரும்‌ சுற்றுச்சூழல்‌ மாற்றத்திற்கு பொருந்தும்‌ விதத்தில்‌ புதிய 
பாடத்திட்டத்தை அமைப்பதற்கும்‌ கல்வித்‌ துறையில்‌ தீர்க்கமான மாற்றங்களை மேற்கொள்வதற்கும்‌ 
ஓர்‌ அரசாக நாம்‌ செயற்படுவது, ஒரு நாட்டின்‌ எதிர்காலம்‌ கல்வி மூலமே சிறப்படையும்‌ என்பதை 
மிக நன்றாக புரிந்து வைத்துள்ளோம்‌ என்பதனாலேயாகும்‌. இலவசக்‌ கல்வியின்‌ உச்சப்‌ பயனை 
அனுபவித்துக்கொண்டு நாட்டிற்கு மாத்திரமன்றி உலகுக்கே செயற்றிறன்மிக்க ஓர்‌ இலங்கைப்‌ 
பிரசையாக நீங்களும்‌ வளர்ந்து நிற்பதற்கு தீர்மானிக்க வேண்டியது அதனாலேயே ஆகும்‌. இதற்காக 
இந்நூலைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ நீங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ அறிவு உங்களுக்கு உதவுமென்பது 
எனது நம்பிக்கையாகும்‌. 

அரசுஉங்கள்கல்வியின்நிமித்தம்‌ செலவிடுகின்ற மிகவும்‌ கூடிய நிதித்தொகைக்கு, பெறுமதியொன்றைச்‌ 
சேர்ப்பது உங்கள்‌ கடமையாவதுடன்‌ பாடசாலைக்‌ கல்வியூடாக நீங்கள்‌ பெற்றுக்கொள்ளும்‌ அறிவு 
மற்றும்‌ திறன்கள்‌ என்பனவே உங்கள்‌ எதிர்காலத்தைத்‌ தீர்மானிக்கின்றன என்பதையும்‌ நீங்கள்‌ நன்கு 
கவனத்திற்கொள்ள வேண்டும்‌. நீங்கள்‌ சமூகத்தில்‌ எந்த நிலையிலிருந்தபோதும்‌ சகல தடைகளையும்‌ 
தாண்டி சமூகத்தில்‌ மிக உயர்ந்ததொரு இடத்திற்குப்‌ பயணிக்கும்‌ ஆற்றல்‌ கல்வி மூலமாகவே 
உங்களுக்குக்‌ கிடைக்கின்றது என்பதை நீங்கள்‌ நன்கு விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. 

எனவே இலவசக்‌ கல்வியின்‌ மிகவும்‌ கூடிய பிரதிபலனைப்‌ பெற்று, மதிப்பு மிக்கதொரு பிரசையாக 
நாளைய உலகை நீங்கள்‌ வெற்றி கொள்வதற்கும்‌ இந்நாட்டில்‌ மட்டுமன்றி வெளிநாடுகளில்‌ கூட 
இலங்கையின்‌ நாமத்தை இலங்கச்‌ செய்வதற்கும்‌ உங்களால்‌ இயலுமாகட்டும்‌ என, கல்வி அமைச்சர்‌ 
என்ற வகையில்‌ நான்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. 


ரர 


அலை விராஜ்‌ காரியவசம்‌ 
கல்வி அமைச்சர்‌ 


முன்னுரை 


இந்து சமுத்திரத்தின்‌ நித்திலம்‌ எனப்‌ போற்றப்படக்கூடிய ஒரு நாட்டில்‌ 
நீங்கள்‌ பிறந்திருக்கின்றீர்கள்‌. உங்கள்‌ நாடு சிறியதாயினும்‌ அது பெறுமதிமிக்க ஒன்றாகும்‌. இவ்வாறான 
நாடொன்றில்‌ பிறந்திருக்கும்‌ நீங்கள்‌ உண்மையிலேயே அதிஷ்டசாலிகள்‌. நீங்கள்‌ நன்கு கற்று 
புத்திக்கூர்மையும்‌ குணநலமும்‌ சக்தியுமிக்க வெற்றிபெற்ற ஒரு பிரஜையாகி இந்நாட்டின்‌ மதிப்பை 
மேலும்‌ உயர்த்துவதைக்‌ காண்பதே எமது ஒரே எதிர்பார்ப்பாகும்‌. அவ்வெதிர்பார்ப்பை அடைந்து 
கொள்ளுவதற்கு, கல்வி தொடர்பான சகல வசதிகளையும்‌ இலவசமாக வழங்குவதற்கு, அரசு 


நடவடிக்கை மேற்கொள்கின்றது. அதன்‌ ஒரு இட்டமாகவே இந்நூல்‌ உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. 


புதிய பாடத்திட்டத்திற்கிணங்க 2016 ஆம்‌ ஆண்டு தரம்‌ 1 இற்கும்‌ 2017 ஆம்‌ ஆண்டு தரம்‌ 
2 இற்கும்‌ புதிய பாடநூல்கள்‌ அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன்‌ தொடராக 2018 ஆம்‌ ஆண்டு தரம்‌ 
3 இற்குப்‌ புதிய பாடநூல்களை வழங்குவதற்குக்‌ கல்வி வெளியீட்டுத்‌ இணைக்களம்‌ நடவடிக்கை 
மேற்கொண்டுள்ளது. 


இந்நூலை உங்களுக்குப்‌ பெற்றுக்கொடுப்பதில்‌ ஒத்துழைப்பு வழங்கிய எழுத்தாளர்கள்‌ 
மற்றும்‌ பதிப்பாசிரியர்கள்‌ உட்பட அனைவருக்கும்‌ எனது மனமார்ந்த நன்றிகள்‌ உரித்தாகட்டும்‌. 
இந்நூலை உங்கள்‌ கைகளில்‌ கிடைக்கச்‌ செய்வதில்‌ செயற்பட்ட கல்வி வெளியீட்டுத்‌ இணைக்கள 
உத்தியோகத்தர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கும்‌ இதனை ஒரு சந்தர்ப்பமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்கின்றேன்‌. இந்நூலினால்‌ மிக உயர்ந்த பயனைப்பெற்று அதிலுள்ள விடயங்களை உங்கள்‌ 
வாழ்வில்‌ எடுத்து நடப்பதைக்‌ காண்பதே நூலாக்கத்திற்குப்‌ பங்களிப்புச்‌ செய்த அனைவரினதும்‌ 
எனதும்‌ விருப்பம்‌ என்பதையும்‌ தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன்‌. 


ஐ.எம்‌.கே.பீ. இலங்கசிங்க 


கல்வி வெளீயீட்டு ஆணையாளர்‌ நாயகம்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ இணைக்களம்‌ 
இசுருபாய 

பத்தரமுல்ல. 

2017. 05. 02 


கண்காணிப்பும்‌ 6மற்பார்வையும்‌ 


திரு. ஐ.எம்‌.கே.பீ. இலங்கசிங்க 
கல்வி வெளியீட்டு ஆணையாளர்‌ நாயகம்‌ 


கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌. 


வழிகாட்டல்‌ 
திருமதி டபிள்யூ. ஏ. நிர்மலா பியசீலி 
ஆணையாளர்‌ (அபிவிருத்தி) 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌. 


கஇணைப்பாக்கம்‌ 
திரு. சி. காண்டீபன்‌ 


அபிவிருத்தி அலுவலர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌. 


பதிப்பாசிரியர்‌ குழு 
கலாநிதி 2. நவரட்ணம்‌ 
சிரேஷ்ட பாட நிபுணத்துவர்‌ - GIZ 


தேசிய கல்வி நிறுவகம்‌ - மகரகம. 


கலாநிதி ஸ்ரீ. பிரசாந்தன்‌ 
முதுநிலை விரிவுரையாளர்‌ 


பேராதனைப்‌ பல்கலைக்கழகம்‌. 
திரு. என்‌. ஏ. தம்மிக்க ஜயசிங்க 


முதுநிலை விரிவுரையாளர்‌ - சிங்களத்துறை 


றுஹூணப்‌ பல்கலைக்கழகம்‌. 


vii 


திரு. றகித்த கருணாரத்ன 


தலைவர்‌ - மொழித்துறை 
கோத்தே நிறுவகம்‌. 


திரு. சி. காண்டீபன்‌ 


அபிவிருத்தி அலுவலர்‌ 
கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌. 


திரு. மு. தயாநிதி 
விரிவுரையாளர்‌ 


தமிழ்மொழிப்‌ பிரிவு - தேசிய கல்வி நிறுவகம்‌. 


நூலாக்கக்‌ குழு 
திருமதி.கே. பாலறஞ்ஜனி 
ஆசிரியர்‌ 
புனித கிளேயார்‌ மகளிர்‌ வித்தியாலயம்‌ 


கொழும்பு - 6. 


திரு. எஸ்‌. வடிவேல்‌ 
ஆசிரியர்‌ 
கொ/சாந்த ஜோன்‌ வித்தியாலயம்‌ 
தெமட்டகொடை 


கொழும்பு - 9. 


திருமதி. எஸ்‌. பீ. தொடங்வெல 
விரிவுரையாளர்‌ 
அழகியல்‌ ஆசிரியர்‌ கல்லூரி 
கிராகம 


பிலிமத்தலாவை. 


திரு. ஆர்‌. தமிழ்‌ செல்வம்‌ பிள்ளை 


பாட இணைப்பாளர்‌ (இரண்டாம்மொழி) 
வலயக்‌ கல்விக்‌ காரியாலயம்‌ 


மாத்தளை. 


திரு. கே. சிவராஜ்‌ 
ஆசிரியர்‌ 


ம.மா/மடுள்ள இடைநிலைப்‌ பாடசாலை 


வலப்பனை. 


ஜனாப்‌. எம்‌.எச்‌.எம்‌.ஜெளபர்‌ 
விரிவுரையாளர்‌ 
கொட்டகலை ஆசிரியர்‌ கலாசாலை 


கொட்டகலை. 


பதிப்பாசிரியர்‌ - மொழி 
திரு. ஆர்‌. ஜோன்ஸ்ரன்‌ கெரால்ட்‌ 
ஆசிரியர்‌ 
இராமநாதன்‌ மகளிர்‌ கல்லூரி 


கொழும்பு - 4. 


ரஷீத்‌ எம்‌. றியால்‌ 
ஆசிரிய ஆலோசகர்‌ (இரண்டாம்மொழி) 
வலயக்‌ கல்விக்‌ காரியாலயம்‌ 


கண்டி. 


சரலை நோக்கு 


ஜனாப்‌ எம்‌. எம்‌. மஃஸூர்‌ 
பிரதி அதிபர்‌ 
கொ/அல்‌-ஹிக்மா கல்லூரி 
கொழும்பு - 12. 


சித்திரம்‌ 
திரு. கே. ௭. சமன்‌ களுபோவில 
மேல்‌ / கம்பஹா அனுர மத்திய ம.வி 


யக்கல. 


முகப்பு வடிவமைப்பு 
திரு. சத்திவேல்‌ சத்தியசீலன்‌ 
கணினி உதவியாளர்‌ 


கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌. 


சித்தீராங்கள்‌ 
திரு. கே. எ. சமன்‌ கலுபோவில 
மேல்‌ / கம்பஹா அனுர மத்திய ம.வி 


யக்கல. 


நூல்‌ வடிவமைப்பு 
. சத்திவேல்‌ சத்தியசீலன்‌ 
திரு. சத்தி த்‌ 
கணினி உதவியாளர்‌ 


கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌. 


திரு. நடேஷன்‌ துஷாந்தன்‌ 
கணினி உதவியாளர்‌ 


கல்வி வெளியீட்டுத்‌ திணைக்களம்‌. 


உள்ளடக்கம்‌ 


சேவலும்‌ இரத்தினக்‌ 
கல்லும்‌ 


அந்தரேயும்‌ தென்னங்‌ 


16 கன்றும்‌ 


29 யாழ்‌ சந்தை 


41 சித்திரைப்‌ புத்தாண்டு 


அ PP 


அம்மா நான்‌ 


൭൫ லை 


ளயாடப்‌ போறேன்‌ 


70 சுவாமி விபுலானந்தர்‌ 


82 முச்சக்கர வண்டியில்‌ 


91 


I அ. 


104 கடிதம்‌ எழுதுவோம்‌ 


டட இரதி 
பட இத்தி 


1. இது போன்ற படங்களை எங்கு கண்டிருக்கிறீர்கள்‌ 2 


இலவசப்‌ பாடநூல்‌ 


2. உங்களுக்கு இது போன்ற கதைகள்‌ வாசிக்க விருப்பமா? 


3. இது போன்ற எத்தனை கதைகள்‌ வாசித்து இருக்கிறீர்கள்‌ ? 


4. அவற்றுள்‌ உங்களுக்கு விருப்பமான கதை எது 9 


௦ செயற்படு - 2 னு செயற்பாடு - 2 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ செவிமடுப்போம்‌. 


தமிழில்‌ சித்திரக்கதை 

குழந்தைகளின்‌ உலகம்‌ கதைகளினால்‌ ஆனது. “கதை 
சொல்லப்போகிறேன்‌” என்றால்‌ ... உடனே உற்சாகத்துடன்‌ 
குழந்தைகள்‌ எம்‌ அருகே ஓடிவந்து விடுகிறார்கள்‌. 
அவர்களுக்குக்‌ கதைகள்‌ கேட்கப்‌ பிடிக்கும்‌; கதைகள்‌ 
வாசிக்கப்‌ பிடிக்கும்‌. அதைவிடப்‌ படங்களுடன்‌ கதைகள்‌ 
வாசிக்க மிகவும்‌ பிடிக்கும்‌. குழந்தைகளைக்‌ கவர்வன 
சித்திரங்கள்‌. 1956 இல்‌ ஆனந்த விகடனில்‌ வெளிவந்த 
““ஜெமிந்தார்‌ மகன்‌” தமிழில்‌ வெளிவந்த முதல்‌ சித்திரக்கதை 


ஆகும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


1970 முதல்‌ 1990 இன்‌ முற்பகுதி வரையிலான காலம்‌ 
“சித்திரக்கதைகளின்‌ பொற்காலம்‌: எனப்படுகிறது. இக்‌ 
காலத்தில்‌ பல சித்திரக்கதைச்‌ சஞ்சிகைகள்‌ வெளிவந்தன. 
அவை லயன்‌ காமிக்ஸ்‌, ராணி காமிக்ஸ்‌, வாண்டுமாமா 
சித்திரக்கதை, அம்புலிமாமா, பாலமித்திரா என்பனவாகும்‌. 
தற்போது தொலைக்காட்சி, கணினி என்பவற்றின்‌ வருகை 


காரணமாகச்‌ சித்திரக்கதை வாசிப்புப்‌ பழக்கம்‌ குறைந்து 


வருகிறது. 


பை செயற்பாடு - 3 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ செவிமடுப்போம்‌, கீழ்வரும்‌ வினாக்களுக்கு 


விடை எழுதுவோம்‌. 
1. குழந்தைகளின்‌ உலகம்‌ எதனால்‌ ஆனது ? 


2. தமிழில்‌ வெளிவந்த முதல்‌ சித்திரக்கதை எது ? 


3. அது எதில்‌ வெளிவந்தது 9 


4. தமிழ்ச்‌ சித்திரக்‌ கதையின்‌ பொற்காலம்‌ எது? 


5. தமிழில்‌ வெளிவந்த சித்திரக்கதைச்‌ சஞ்சிகைகள்‌ இரண்டு 
தருக. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 4 


கதையைப்‌ பாத்திரமேற்று வாசிப்போம்‌. 


அதோ ஒரு குப்பைமேடு 


சாப்பிட்டுப்‌ பசி தீர்ப்போம்‌. 


சாப்பிட ஒன்றுமே 


இல்லையே.. 
இன்னும்‌ கொஞ்சம்‌ 
திளறித்தான்‌ 


ர்‌ 
ക്‌ பார்ப்போம்‌. 


6 
Es 
3 
ட 
S 
6 
ല്ല 
A 
6 
6 
6 
മു 
௫ 
= 
2 
8 
3 
ப்‌ 
ട്‌ 


சாப்பாடா? எனக்குத்‌ தாருங்கள்‌ எனக்குத்‌ தாருங்கள்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இது இரத்தினக்கல்‌ வியாபாரிக்குக்‌ 
கிடைத்திருந்தால்‌ பிரயோசனப்பட்டு 


இருக்கும்‌. இதன்‌ மதிப்பு தெரிந்திருக்கும்‌; 


இலவசப்‌ பாடநூல்‌ 


இதை விட, தானியங்கள்‌ கிடைத்திருந்தால்‌ 


எனக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்‌. உனக்கும்‌ தந்திருப்பேன்‌. 
எங்கள்‌ வயிறும்‌ நிறைந்திருக்கும்‌. 


சொல்‌அறிமுகம்‌ 


குழந்தைகளின்‌ മ്‌ 
உலகம்‌ - OCI 
உற்சாகத்துடன்‌ - ௫6563 
அருகே - ea 

கவர்வன - 635) [66350 
வெளிவந்த - ஜு ഉ 
பொற்காலம்‌ - OHO GO 
சித்திரக்கதை - ടതു മാട 
குறைந்து goa 


wv 


கதையை வாசிப்போம்‌, சரியாயின்‌ ys எனவும்‌ பிழையாயின்‌ 
“റം எனவும்‌ அடையாளம்‌ இடுவோம்‌. 


1. கோழிக்‌ குஞ்சு குப்பையைக்‌ கிளறியது. 
2. சேவலுக்கு மாணிக்கக்கல்‌ ஒன்று கிடைத்தது. 


3. சேவலுக்குத்‌ தானியம்‌ கிடைத்தது. 


4. இரத்தினக்கல்‌ கிடைத்ததால்‌ சேவல்‌ மகிழ்ந்தது. 


செயற்பாடு - 6 


அட்டவணையை அவதானிப்போம்‌, இடைவெளி நிரப்புவோம்‌. 


திற + ந்த்‌ + அது திறந்தது 
௮ 
த பற 
(ந்த) 
ந 
பொரி + த்து + அது பொரித்தது 
ன்‌ அவி 
(த்த்‌) 
கடி 
திடை +55 + அது கிடைத்தது 
ey 
ட கதை 
(35) 
சமை 
ஒடு (ஐ) * இ* அது ஒடியது 
உ 
கிளறு (௮) * இ + அது 
(இ) 
தேடு (2) 
உ போ (டு) + LL + அது போட்டது 
(க) சாப்பி (ட) + ட்ட்‌ + அது 
2. விழு + ந்த்‌ + அது விழுந்தது 
(ந்த்‌) ൫൫ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


வாசிப்போம்‌, பயிற்சி பெறுவோம்‌, இடைவெளி நிரப்புவோம்‌. 


(ஆ) 
(ஆ) 
(ஆ) 


(ஓ) 


வ(ா£) * ந்த்‌ + அது வந்தது 
S(T) * ந்த்‌ + அது 
கொண்டுவா) + ந்த்‌ + அது 


Gur + aT + அது போனது 


படம்‌ பார்ப்போம்‌, வாசிப்போம்‌, இடைவெளி நிரப்புவோம்‌. 


(தேடு) 


அப்பொழுது அங்கே இரத்தினக்கல்‌ 


அ ஒன்றைக்‌ (காண்‌) 


௮ அதைக்கண்ட குஞ்சு ஆவலுடன்‌ அங்கு 


(வா) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


கொத்துப்‌ 


குஞ்சு இரத்தினக்கல்லை 


(பார்‌) 


கவலையுடன்‌ 


2 மகிழ்ச்சியாக 


கொத்திக்‌ 


இது எமக்கு கிடைத்து என்ன பயன்‌ எனக்‌ 


.. இரத்தினக்கல்லுக்குப்‌ பதிலாகத்‌ தானியம்‌ 
கிடைத்திருந்தால்‌ வயிறு 
இருந்திருப்பேன்‌ என 


(நினை) 


(கூறு) 


நிறைந்து 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பொருத்தமான எழுத்தை வைத்து இடைவெளி நிரப்புவோம்‌. 
சிங்களச்‌ சொல்லுடன்‌ இணைப்போம்‌. 
1. சேல்‌ (600 
2.கு__பை RR 
3. ஆவ _ 909 
4. இ_ த்தி _ க்கல்‌ ജു. / இலகு 
>. குசு 60609 
6. வ__று ல ௫ 
7. வி__மதிப்ப__ற 3 
6.த_ லை லை 
உதிர 0. 2 
10. ഥ ச்சி 520 


இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 9 


ட ட ட ஆ... ക്‌ 
ww 


(அ) குழுக்களாக இணைவோம்‌, விரும்பிய சொற்கூட்டத்தினைத்‌ 


தெரிவு செய்வோம்‌. 
(அ) சித்திரக்‌ கதை ஒன்றை எழுதுவோம்‌, வகுப்பறையில்‌ 
காட்சிப்படுத்துவோம்‌. 
தாய்க்கோழீ 
த த்‌ மி தனியாக 
பக கேட்கவில்லை 
ப்ட்‌. க சென்றது 
ஓடியது 
ல்‌ தூர 
a 
புறா கரையேறியது 
பறந்தது வேடன்‌ 
தொகுதி2 மரத்தில்‌ தவித்து 
எறும்பு இலையில்‌ 


தொகுதி 3 


த ட இவைசம்‌ பாடநூல்‌ ட 


VC ஒக 


ஓ 00063 


ഗാഃ 


6306055053 


. ദുര 99 മയാ BD 88268 റൂമ 0180 


. ടെട്ര ஐ உறல்‌ 2009 65௦௫ ൭5൭ 


. രല താടാ ஒல ഗാ ൫൪൭ ൪൭ 062௦ 01580 


. ത മാദ 0086 மகுடி 6008ஐ 259 


. 59 DDT 860௯௦ 86௦ 


. ல,ழ,ள 9809௫ ௫6600௯ മദാ OBO ഗാ 
BOVE ൭ EOL 36൭ 


அந்தரேயும்‌ ൭) டு 
தென்னங்‌ என்றும ட 


படத்தைப்‌ பார்ப்போம்‌, கலந்துரையாடுவோம்‌, கதையை ஊகிப்போம்‌, 
வகுப்பறையில்‌ முன்வைப்போம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


wv தலு 


படத்துக்குப்‌ பொருத்தமான வாக்கியங்களை ஒழுங்குப்படுத்தி 
எழுதுவோம்‌, பொருத்தமான கூட்டினுள்‌ இலக்கத்தை இடுவோம்‌. 


1. பார்க்கிறார்‌ / கோபத்துடன்‌ / அரசர்ஞ 


2. தூங்குகிறார்‌ / ஒருவர்‌ / நன்றாகத்‌ 


3. ஓடுகின்றார்‌ / ஒருவர்‌ / தீபத்துடன்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


യ 5 


படங்களை அவதானிப்போம்‌, பந்திகளை வாசிப்போம்‌, படத்‌ 
திற்குப்‌ பொருத்தமான பந்தியைத்‌ தெரிவு செய்து அதன்‌ இலக்‌ 
கத்தை கூட்டினுள்‌ இடுவோம்‌. 


டு 


=< 


இலவசப்‌ பாடநூல்‌ 


முன்னொரு காலத்தில்‌ அரசருக்குச்‌ சொந்தமான பல 


தென்னந்‌ தோப்புக்கள்‌ இருந்தன. அங்கு இருந்த தென்னை 
மரங்களுக்கு வயதாகி விட்டது. புதிய தென்னங்கன்றுகள்‌ 
நடவேண்டும்‌ என அரசர்‌ ஆணையிட்டார்‌. தென்னங்‌ 
கன்றுகள்‌ நடப்பட்டன. நட்ட தென்னங்‌ கன்றுகளுக்கு 
நீர்‌ ஊற்றவும்‌ அவற்றைப்‌ பாதுகாக்கவும்‌ ஒரு காவலாளி 


இருந்தார்‌. அவர்‌ அதை நன்கு பராமரித்து வந்தார்‌. 


ஒரு நாள்‌ காவலாளிக்கு அவசரமாக விடுமுறை 
தேவைப்பட்டது. அவர்‌ அரசரிடம்‌ அனுமதி பெற்று, சில 
நாட்கள்‌ விடுமுறை எடுத்தார்‌. அரசர்‌ உடனே அந்தரேயை 
அரண்மனைக்கு வரும்படி தகவல்‌ அனுப்பினார்‌. ““அந்தரே! 
எமது தென்னந்‌ தோட்ட காவலாளியின்‌ தாயார்‌ இறந்துவிட்‌ 
டார்‌. அதனால்‌ அவர்‌ அவசரமாக ஊருக்குச்‌ சென்றுவிட்‌ 
டார்‌. எமது தென்னந்‌ தோப்பில்‌ புதிய தென்னங்கன்றுகள்‌ 
நடப்பட்டுள்ளன. அவற்றைக்‌ காவலாளி வரும்வரை 
பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. தினமும்‌ தண்ணீர்‌ ஊற்றி 
நன்கு பராமரிக்க வேண்டும்‌. இந்த அரச சேவையை 


நீ செய்ய வேண்டும்‌.” என அரசர்‌ அந்தரேயிடம்‌ கூறினார்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


அந்தரேயிக்கு இந்த வேலையில்‌ பெரிதாக விருப்பம்‌ 


இல்லை. ஆனால்‌ அரசரின்‌ ஆணையை மீற முடியாது. 
இதனால்‌ அந்தரே தென்னந்‌ தோட்டத்திற்கு விருப்பம்‌ 
இல்லாமல்‌ அரை மனதுடன்‌ சென்றார்‌. பகற்பொழுது 
ஒருவாறாகக்‌ கழிந்து விடும்‌. இரவு என்ன செய்வது ? இந்தப்‌ 
3 பெரிய தென்னந்‌ தோப்பில்‌ எவ்வாறு இரவைக்‌ கழிப்பது 
என்று யோசித்தார்‌. அப்பொழுது அந்தரேக்கு நல்லதோர்‌ 
உபாயம்‌ தோன்றியது. அதன்படி இரவு மெதுவாக வீட்டுக்குச்‌ 
சென்று விடுவார்‌. 
விடுமுறையில்‌ சென்ற காவலாளி திரும்பிவரத்‌ 
தாமதமானது. அந்தரேயின்‌ வேலை நீடித்தது. சில 
நாட்களின்‌ பின்‌ அரசர்‌ தோட்டத்திற்குச்‌ சென்றார்‌. அந்தரே 
தென்னை மரத்தின்‌ அடியில்‌ நல்ல நித்திரை. புதிதாக 
അ பட்ட தென்னங்கன்றுகள்‌ சில இறநீது கிடந்தன. 
சில கன்றுகள்‌ வாடி இருந்தன. ''அந்தரே! புதிதாக நட்ட 
தென்னங்கன்றுகள்‌ எல்லாம்‌ வாடியும்‌ இறந்தும்‌ உள்ளன. 
என்ன நடந்தது??? என்று மன்னர்‌ கோபமாகக்‌ கேட்டார்‌. 
“மன்னரே! நான்‌ காலையில்‌ தென்னங்கன்றுகளுக்கு நீர்‌ 


இறைத்து நன்றாகப்‌ பராமரித்தேன்‌. 


2 இலவசப்‌ பாட நூல்‌ 


இரவு வேளை நான்‌ இங்கே எவ்வாறு தனியே 
இருப்பது? அதனால்‌ தென்னங்‌ கன்றுகளைப்‌ பிடுங்கி 
காவலாளியின்‌ அறைக்குள்‌ வைத்துக்‌ கதவை மூடிவிட்டுச்‌ 
சென்றேன்‌. பின்னர்‌ காலையில்‌ வந்து மீண்டும்‌ நட்டு 
நீர்‌ ஊற்றினேன்‌. அவை ஏன்‌ இறந்தன என எனக்குத்‌ 

5 தெரியாது என்று அமைதியாகப்‌ பதில்‌ கூறினான்‌. 
“எந்த வேலையையும்‌ கொடுக்கும்‌ போது அதற்குப்‌ 
பொருத்தமானவரிடமே கொடுக்க வேண்டும்‌” என அரசர்‌ 


தனக்குத்‌ தானே கூறிக்கொண்டார்‌. 


சொல்‌அறிமுகம்‌ 


தென்னங்கன்று - OIC HES 
காவலாளி - QOD 
ஆணையிட்டார்‌ - ൭. DOE ம 
அவசரமாக - ഹദ്‌ © 
விடுமுறை - BOD 
அனுமதி - 0D 
உபாயம்‌ - 66005 
தாமதமானது - ട്രാ; 6 
நித்திரை - 554 
மன்னர்‌ - Oe 
பிடுங்கி - COC 


இலவசப்‌ பாடநூல்‌ 


൫ செயற்பாடு - 4 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ கதையை செவிமடுப்போம்‌, சரி அது 
பிழை ““%?? இடுவோம்‌. 


pr 


. தென்னங்கன்றுகளுக்கு வயதாகி விட்டன. 


പ 


. புதிய மாங்கன்றுகளை நட அரசர்‌ ஆணையிட்டார்‌. 
3. காவலாளி அவசரமாக விடுமுறை எடுத்தார்‌. 


4. அந்தரேயிக்கு இந்த வேலையில்‌ பெரிதாக 
விருப்பமில்லை. 


5. அரச ஆணையை மீற முடியும்‌. 


6. புதிதாக நட்ட தென்னங்கன்றுகள்‌ எல்லாம்‌ இறந்து 


விட்டன. 


ഞ്‌” വ്‌ 


குழுவாக இணைவோம்‌, கதையை வகுப்பறையில்‌ 


பாத்திரமேற்று நடித்துக்‌ காட்டுவோம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


 கெற்படு- அது - 6 


பொருத்தமான முடிக்கும்‌ சொல்லைத்‌ தெரிவு செய்து இணைப்போம்‌. 
1. அரசர்‌ சென்றான்‌ 
2. காவலாளி இறந்தன 
3. வேலை தோன்றியது 
4.தென்னங்கன்றுகள்‌ ஆணையிட்டார்‌ 
5. உபாயம்‌ நீடித்தது 


a 


கதையிலுள்ள வினைச்‌ சொற்களை அவதானித்து எழுதுவோம்‌. 


1.வா - வந்தனர்‌ 5. ഥന - 
2. எடு = 6. கூறு - 
3. நட - 7. யோசி - 
4. சென்று - 8. Gs - 


இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 8 


wv 


நான்‌ 
நாங்கள்‌ 
நீ 
நீங்கள்‌ 
அவன்‌ 


அவள்‌ 


உதாரணத்தை அவதானிப்போம்‌, இடைவெளி நிரப்புவோம்‌. 


நடந்தேன்‌ 
நடந்தோம்‌ 
நடந்தாய்‌ 


நடநீதீர்கள்‌ 


gO 


9. அது = 


10. அவை - 


நடந்தாள்‌ 
நடந்தார்‌ 
நடந்தார்கள்‌ 
நடந்தது 


நடந்தன 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ഞ്‌ - 9 


உதாரணத்தை அவதானிப்போம்‌, இடைவெளி நிரப்புவோம்‌. 

நான்‌ யோசித்தேன்‌ 

நாங்கள்‌ யோசித்தோம்‌ 

நீ யோசித்தாய்‌ 

நீங்கள்‌ யோசித்தார்கள்‌ 

அவர்‌ யோசித்தார்‌ 
കള്‍ 

அவன்‌ யோசித்தான்‌ 

அவள்‌ யோசித்தாள்‌ 

அவர்கள்‌ யோசித்தனர்‌ 

அது யோசித்தது 

அவை யோசித்தன 
படப்‌ பன்‌ 

1. நான்‌ - படித்தேன்‌ 6. அவள்‌ 2 

2. நாங்கள்‌ - 7. அவர்‌ - 

3. நீ 3 8. அவர்கள்‌ - 

4. நீங்கள்‌ - 9. அது ல 

5. அவன்‌ - 10. அவை - 


இலவசப்‌ பாடநூல்‌ 


உதாரணத்தை அவதானிப்போம்‌, இடைவெளி நிரப்புவோம்‌. 
நான்‌ ஆடினேன்‌ 
நாங்கள்‌ ஆடினோம்‌ 
நீ ஆடினாய்‌ 
நீங்கள்‌ ஆடினீர்கள்‌ 
அவர்‌ ஆடினார்‌ 
ஆடு இன்‌. 
அவன்‌ ஆடினான்‌ 
அவள்‌ ஆடினாள்‌ 
அவர்கள்‌ ஆடினார்கள்‌ 
அது ஆடியது 
அவை ஆடின 
നംതി 
1. நான்‌ - கூறினேன்‌ 6. அவள்‌ - 
2. நாங்கள்‌ - 7. அவர்‌ - 
3. நீ - 8. அவர்கள்‌ - 
4. நீங்கள்‌ - 9. அது i 
5. அவன்‌ - 10.அவை - 


இலவசப்‌ பாடநூல்‌ 


> ஆ... കി 
ww * 


சோடிகளாக இணைவோம்‌, உதாரணத்தை அவதானிப்போம்‌, 
அட்டவணையைப்‌ பயன்படுத்தி ஒருவர்‌ வினா எழுப்ப மற்றவர்‌ 


பதில்‌ கூறிப்‌ பேசிப்‌ பழகுவோம்‌. 


ப்பி இரு 
வா CIEE 
போ எழுது 
வாசி சந்தி 
எடு பார்‌ 


உதாரணம்‌ 
A - நீங்கள்‌ நேற்று என்ன சாப்பிட்டீர்கள்‌ 9 


B - நான்‌ நேற்றுச்‌ சோறு சாப்பிட்டேன்‌. 


A - சிவா என்ன வாசித்தான்‌ 2 


B - சிவா புத்தகம்‌ வாசித்தான்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


9 
3 


(உ. 


அரசருக்கு 
மரங்களுக்கு 


அவசரமாக 


அரண்மனை 


கன்றுகள்‌ 
சென்று ட்‌ 
aL A 
இறந்தான்‌ 
கூறினார்‌ 
0.௯ ௦௫௫ 
8506055058 


1. ஓல்‌ 8௦8 Ss 666 


2. ജത താല இல മാ ൭൭൭ ഗാ HEE OSCE 


ഹാടതു 259 


3. ap ஒகர E90 ൭൭൭൭ ലമാ (336 ഴാ np 
SEED 00D0E BOO 6(ஐ ൭5൭ ഴാ BOE ൭ 


C800 259 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ல யாழ்‌ சந்தை 


பாடலைச்‌ செவிமடுப்போம்‌, குழுவாகப்‌ பாடுவோம்‌. 


மாங்காய்‌ தேங்காய்‌ விற்குமிடம்‌ 
மலிவாய்க்‌ காய்கறி வாங்குமிடம்‌ 
சேலை சட்டை துணி மணிகள்‌ 


சிறப்பாய்‌ வாங்கும்‌ சந்தை இது 


கீரை கிழங்கு பருப்பு வகை 
சீனி சர்க்கரை பனங்கட்டி 
மோரும்‌ தயிரும்‌ பல பண்டம்‌ 


யாரும்‌ விரும்பி வாங்குமிடம்‌ 


1. இப்பாடல்‌ எது பற்றியது ௦ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


படத்தை அவதானிப்போம்‌, கீழே உள்ள சொற்களை தொடர்புபடுத்திக்‌ 


கலந்துரையாடுவோம்‌. 


( 


a ay a a 
1. இடியப்பத்தட்டு 2. குட்டான்‌ 3. நீத்துப்‌ பெட்டி 
4. பெட்டி 5. கடகம்‌ 6. பாய்‌ 


© செயற்பாடு - 3 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ செவிமடுப்போம்‌, வாசிப்போம்‌. 
+ வியாபாரி * அம்மா % விஷ்ணு ജ ஜனனி 


+ மலிவு, மலிவு, வாங்கோ அம்மா வாங்கோ. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


வாங்கோ பிள்ளைகள்‌. அந்தக்‌ கடைக்குப்‌ போவம்‌. 
அது என்ன ஜனனி 9 
அது பனங்கட்டி. 


அது நல்லதா? 


நல்லது நல்லது உங்களுக்கு வேணுமா? 


ஓம்‌... ஜனனி. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பனங்கட்டி என்ன விலை 9 

ஒரு குட்டான்‌ நூறு ரூபாய்‌. 

சரி, ஒரு குட்டான்‌ தாங்கோ. 

அங்கே... கனக்கத்‌ திராட்சைப்‌ பழம்‌ இருக்கு. 


ஓம்‌... விஷ்ணு. இது யாழ்ப்பாணத்‌ திராட்சை.... 
உங்களுக்குத்‌ திராட்சை விருப்பமா? 


ஓம்‌... எனக்கு நல்ல விருப்பம்‌.... ஆனால்‌ இப்ப 


வேண்டாம்‌. 

அம்மா அங்கே லட்டு... வாங்க இல்லையா? 

லட்டு வேண்டாம்‌ பிள்ளை... நான்‌ வீட்டிலை செய்யிறன்‌. 
உங்களுக்கு லட்டுச்‌ செய்யத்‌ தெரியுமா? 

எனக்குத்‌ தெரியாது. அம்மாவுக்குத்‌ தெரியும்‌. 

அதோ பனங்கிழங்கு. 

உங்களுக்குப்‌ பனங்கிழங்கு பிடிக்குமா? 


ஓம்‌... ஜனனி எனக்கும்‌ பிடிக்கும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


a அம்மா இதையும்‌ வாங்கித்தாங்கோ. 
டி அது என்ன விலை ௦ 

+ 80 ரூபாய்‌. 

* சரி தாங்கோ. இந்தாங்கோ நூறு ரூபா. 
+ நன்றி இந்தாங்கோ மீதி 20 ரூபா. 


൭ பிள்ளைகள்‌, இது போதும்‌ நாங்கள்‌ வீட்டுக்குப்‌ போவம்‌. 


சொல்‌அறிமுகம்‌ 
மலிவு - ௫093 
பனங்கட்டி - മദ്‌ wR 
கனக்க - മാത്‌ 
விருப்பம்‌ - ஊர 
லட்டு - 9g 
தெரியுமா - ടമ്മാ? 


இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 4 


யாழ்‌ சந்தையில்‌ காணக்கூடிய பனை ஓலைகளால்‌ செய்யப்பட்ட 
பொருட்களையும்‌, உணவுப்‌ பொருட்களையும்‌ படம்‌ பார்த்து 


எழுதுவோம்‌. 


(சுளகு, பனங்கட்டி குட்டான்‌, பாய்‌, ஒடியல்‌, பனாட்டு, கடகம்‌. 


நீத்துப்‌ பெட்டி, திராட்சை, பனங்காய்பணியாரம்‌) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


൫ செயற்பாடு - 5 


உரையாடலைச்‌ செவிமடுப்போம்‌, சரியான விடையின்‌ கீழ்‌ 
கோடிடுவோம்‌. 


1. இவர்கள்‌ எங்கே இருக்கிறார்கள்‌ ? 
1. சந்தையில்‌ 
2. கடையில்‌ 


3. வீட்டில்‌ 


2. விஷ்ணுக்கு 
1. பனங்கட்டி வேணும்‌ 
2. திராட்சை வேணும்‌ 
3. லட்டு வேணும்‌ 


3. அம்மாவுக்கு 
1. லட்டு செய்யத்‌ தெரியும்‌ 
2. லட்டு செய்யத்‌ தெரியாது 
3. பனங்கட்டி செய்யத்‌ தெரியும்‌ 


3. பனங்கிழங்கின்‌ விலை 
1. 40 ரூபாய்‌ 
2. 80 ரூபாய்‌ 
3. 90 ரூபாய்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ന്ത്‌ - 6 


உரையாடலை வாசிப்போம்‌, எதிர்மறைச்‌ சொற்களை எழுதுவோம்‌. 


1. வேண்டும்‌ - வேண்டாம்‌ 


2. தெரியும்‌ - 


3. முடியும்‌ - 


4. விருப்பம்‌ - 


a 


சோடிகளாக இணைவோம்‌, வினாக்களை வினவுவோம்‌, பேசிப்‌ 
பழகுவோம்‌. 


1. உங்களுக்குத்‌ தோசை வேண்டுமா? 


(வேண்டும்‌ / வேண்டாம்‌) 


2. உங்களுக்குப்‌ பனங்கிழங்கு விருப்பமா? 


(விருப்பம்‌ / விருப்பமில்லை) 


3. உங்களுக்குச்‌ சோறு போதுமா 9 


(போதும்‌ / போதாது) 


4. உங்களுக்கு லட்டு செய்யத்‌ தெரியுமா? 


(தெரியும்‌ / தெரியாது) 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஓ செயற்பாடு - 8 


பின்வரும்‌ இலக்கங்களைச்‌ செவிமடுப்போம்‌, வாசிப்போம்‌. 
10 - பத்து 60 - அறுபது 
20 = இருபது 70 ட எழுபது 
30 - முப்பது 80 - எண்பது 
40 ்‌ நாற்பது 90 - தொண்ணூறு 
50 - ஐம்பது 100 - நூறு 


[അ செயற்பாடு - 9 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ செவிமடுப்போம்‌, வாசிப்போம்‌. 
80 - எண்பது 

81 - எண்பது > எண்பத்து + ஓன்று > எண்பத்தொன்று 
82 - எண்பத்து * இரண்டு —> எண்பத்திரண்டு 

83 - எண்பத்து + மூன்று - எண்பத்து மூன்று 
84 - எண்பத்து * நான்கு - எண்பத்து நான்கு 
85 - எண்பத்து * ஐந்து വം எண்பத்தைந்து 

86 - எண்பத்து + ஆறு _ எண்பத்தாறு 

87 - எண்பத்து + ஏழு ച எண்பத்தேழு 

88 - எண்பத்து + எட்டு > எண்பத்தெட்டு 

89 - எண்பத்து * ஒன்பது —> எண்பத்தொன்பது 


90 - தொண்ணூறு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


പി செயற்பாடு - 70 


பின்வரும்‌ இலக்கங்களைச்‌ செவிமடுப்போம்‌, உச்சரிப்போம்‌. 
91 - தொண்ணூற்று * ஒன்று - தொண்ணூற்றொன்று 
92 - தொண்ணூற்று * இரண்டு - தொண்ணூற்றிரண்டு 
93 - தொண்ணூற்று * மூன்று - தொண்ணூற்று மூன்று 
94 - தொண்ணூற்று + நான்கு - தொண்ணூற்று நான்கு 
95 - தொண்ணூற்று * ஐந்து - தொண்ணூற்றைந்து 

96 - தொண்ணூற்று * ஆறு - தொண்ணுற்றாறு 

97 - தொண்ணூற்று * ஏழு - தொண்ணூற்றேழு 

98 - தொண்ணூற்று * எட்டு - தொண்ணூற்றெட்டு 

99 - தொண்ணூற்று * ஒன்பது - தொண்ணூற்றொன்பது 
100 - நூறு 


a 


பின்வரும்‌ இலக்கங்களைச்‌ சேர்த்து எழுதுவோம்‌. 

1.82 = எண்பது + இரண்டு = எண்பத்திரண்டு 
2. 93 = தொண்ணூறு + மூன்று 

3.34 = முப்பது + நான்கு 

4.68 = அறுபது * எட்டு 

5. 41 = நாற்பது + ஒன்று 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Ev 


சோடிகளாக இணைந்து ஒருவர்‌ ஓர்‌ இலக்கத்தைக்‌ கூற மற்றவர்‌ 


இலக்கத்தை எழுதிக்‌ காட்டுவோம்‌. 


நீங்கள்‌ சந்தைக்குச்‌ சென்று வாங்க விரும்பும்‌ பொருட்களைக்‌ 


குறிப்பிடுங்கள்‌. 


செயற்பாடு - 14 


பின்வரும்‌ உதாரணத்தை அவதானிப்போம்‌, சோடிகளாக இணைந்து 
உரையாடுவோம்‌. 
. உங்களுக்கு என்ன வேண்டும்‌ 9 
எனக்கு 500 திராட்சை வேண்டும்‌. 
. கணக்கு எவ்வளவு 2 
100 ரூபா. 


. வேறு எதுவும்‌ தேவையா? 


இல்லை. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


v ട്ര. ஒல 


ஓ 000603 


60063 


6306055053 


. கடுகு 085 8660 ഓാല SE 8 BO 


. DDO 80 -100 663 vas இ 


. வேண்டும்‌, வேண்டாம்‌, தெரியும்‌, முடியும்‌, பிடிக்கும்‌, 6506 
ദ യാമ 86൫൭ 


. நற ஒக COO மல ஐல ൭൫8൫ 60 நற 
sseen 005 BOVE ൭ EOS 86൭ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


൫ சித்திரைப்‌ 
புத்தாண்டு 


ഞ്‌ செயற்பாடு - 7 | 


பாடலைச்‌ செவிமடுப்போம்‌, சேர்ந்து பாடுவோம்‌. 
வந்தது புத்தாண்டு 
வாழ்த்தி வரவேற்போம்‌ 
அதிகாலை எழுந்தே 
மருத்து நீர்‌ வைத்தே 
நீராடிப்‌ புத்தாடை 
அணிந்திடுவோம்‌ நாமே 
பட்டாசு கொழுத்தியே 
பட்சணங்கள்‌ உண்டுமே 
பாங்காய்‌ ஊஞ்சலாடி 


பாலர்‌ நாம்‌ மகிழ்ந்திடுவோம்‌. 


போன்ற பாடல்கள்‌ எச்சந்தர்ப்பத்தில்‌ பாடப்படும்‌ 9 
து ற ந்த த 


இலவசப்‌ பாடநூல்‌ 


wv ளதலு 


படத்தை அவதானிப்போம்‌, கலந்துரையாடுவோம்‌. 


J 1 சி 

7 2/6 Aa ae യ 
ശ്ന" | ഗ്‌ 

A ப ട്‌ டி 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Ea 


வாசிப்போம்‌. 
சித்திரைப்‌ புத்தாண்டு 
பெளத்தர்களும்‌, இந்துக்களும்‌ சேர்ந்து கொண்டாடும்‌ 
பண்டிகை சித்திரைப்‌ புத்தாண்டு ஆகும்‌. இது சித்திரை மாதம்‌ 


முதலாம்‌ நாள்‌ கொண்டாடப்படும்‌. 


சித்திரை மாதம்‌ பிறந்து விட்டால்‌, மரம்‌ செடி 
கொடிகளில்‌ பூக்கள்‌ பூக்கத்‌ தொடங்கும்‌. குயில்கள்‌ 
இனிமையாகக்‌ கூவும்‌. மக்கள்‌ மனதில்‌ மகிழ்வும்‌ உற்‌ 
சாகமும்‌ பொங்கி வழியும்‌. புத்தாண்டு தொடங்க முதலே மக்கள்‌ 


கூட்டம்‌ கூட்டமாகச்‌ சென்று பொருட்கள்‌ வாங்குவார்கள்‌. 


சித்திரைப்‌ புத்தாண்டில்‌ எல்லா விடயங்களிலும்‌ நல்ல 
நேரம்‌ பார்ப்பார்கள்‌. இந்துக்கள்‌ சித்திரைப்‌ புத்தாண்டு 
தொடங்கும்போது தலையில்‌ மருத்து நீர்‌ தேய்த்து நீராடுவார்கள்‌. 
பெளத்தர்கள்‌ சுப நேரம்‌ பார்த்து எண்ணெய்‌ தேய்த்து 
நீராடுவார்கள்‌. புத்தாடை அணிவார்கள்‌, பெரியோரை வணங்கி 
ஆசி பெறுவார்கள்‌, கை விசேடம்‌ வழங்குவார்கள்‌, கடவுளை 


வணங்குவார்கள்‌. 


ஊஞ்சல்‌ ஆட்டம்‌, கயிறு இழுத்தல்‌, சறுக்கு மரம்‌ ஏறுதல்‌, 


தலையணைச்‌ சண்டை, யானைக்குக்‌ கண்‌ வைத்தல்‌, தேங்காய்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


துருவுதல்‌, போர்த்‌ தேங்காய்‌ அடித்தல்‌, முட்டி உடைத்தல்‌, 
மாட்டு வண்டிச்‌ சவாரி ஆகியன புத்தாண்டு விழாவின்‌ 


சிறப்பான விளையாட்டுக்கள்‌ ஆகும்‌. 


புத்தாண்டிற்காக இனிப்பு வகைகள்‌ செய்வார்கள்‌. 
உறவினர்களுக்கும்‌ அயலவர்களுக்கும்‌ பரிமாறுவார்கள்‌. 
அனைவரும்‌ ஒற்றுமையாகவும்‌ மகிழ்ச்சியாகவும்‌ இவ்‌ 


விழாவைக்‌ கொண்டாடுவார்கள்‌. 


சொல்‌அறிமுகம்‌ 
கொண்டாடும்‌ - HOOD 
பண்டிகை - CDOS 
இனிமையாக - 66 ഭദ്ര 
உற்சாகமும்‌ - CDBEOS/ ESD 
இனத்தார்‌ - 68923 
நீராடுவார்கள்‌ - 890203 ௮௦8 
பெற்றோர்‌ - 6௫9603 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஆசிபெறுதல்‌ - RUPEE CAO 


கைவிசேடம்‌ - 09062 ൯6൭ 
அயலவர்கள்‌ - ௫9 3௦0 
பரிமாறி - ഹുലഭാഠ്‌ ௧௦ 


ഗഗ - - 4 


பின்வரும்‌ வாக்கியங்கள்‌ சரியாயின்‌ “ഗ്‌” எனவும்‌ பிழையாயின்‌ 


“ഠാ எனவும்‌ அடையாளம்‌ இடுவோம்‌. 


1. கார்த்திகை மாதத்தில்‌ குயில்கள்‌ இனிமையாகக்‌ கூவும்‌. 
2. சித்திரைப்‌ புத்தாண்டு தை மாதம்‌ கொண்டாடப்படும்‌. 


3. பெளத்தர்களும்‌ இந்துக்களும்‌ சித்திரைப்‌ பண்டிகையைக்‌ 


கொண்டாடுவார்கள்‌. 


4. இந்துக்கள்‌ மருத்து நீர்‌ தேய்த்து நீராடுவார்கள்‌. 


ட 


இலவசப்‌ பாடநூல்‌ 


അഞ്‌” 


பின்வருவனவற்றை வாசிப்போம்‌, படங்களுக்கு பொருத்தமாக 
இலக்கமிடுவோம்‌. 


1. மரம்‌, செடி, கொடிகளில்‌ பூக்கள்‌ பூத்து இருத்தல்‌. 


2. குயில்கள்‌ இனிமையாகக்‌ கூவுதல்‌. 
3. மக்கள்‌, கடைக்குச்‌ சென்று பொருட்களை 
வாங்குதல்‌. 


4. நண்பர்களுக்குப்‌ பரிசுப்‌ பொருட்கள்‌ கொடுத்தல்‌. 


5. கிராமிய விளையாட்டுக்கள்‌ விளையாடுதல்‌. 


6. இனிப்பு வகைகள்‌ செய்தல்‌. 
7. பெற்றோரை வணங்குதல்‌. 
8. தலையில்‌ மருத்து நீர்‌ தேய்த்தல்‌. 


9. ஊஞ்சல்‌ ஆடுதல்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


47 


செயற்பாடு - 6 


ட ட ஆ... அ 
ww 


புத்தாண்டுக்‌ கொண்டாட்டத்தில்‌ இந்துக்களும்‌, பெளத்தர்களும்‌ 
செய்யும்‌ பொதுவான செயற்பாடுகளைப்‌ பட்டியல்படுத்துவோம்‌. 


— 


= 


oe 


ன்‌ 


ol 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ലന്ത செயற்பாடு - 7 


புத்தாண்டுக்‌ கொண்டாட்ட நேர்முக வர்ணனை 


பின்வரும்‌ நேர்முக வர்ணனையை வாசிப்போம்‌, செவிமடுப்போம்‌, 
விடையளிப்போம்‌. 

புத்தாண்டு விழாவிற்கான விளை 
யாட்டுப்‌ போட்டிகள்‌ தற்போது 
ஆரம்பமாக உள்ளன. அனைத்து 
போட்டியாளர்களையும்‌ விளை 


யாட்டு மைதானத்திற்கு வருமாறு 


அழைக்கின்றோம்‌. 
தற்போது முட்டி உடைத்தல்‌ 
போட்டி ஆரம்பிக்க உள்ளது. 

வயது வேறுபாடு இன்றி, இப்‌ போட்டியில்‌, அனைவரும்‌ 
பங்கு பெறலாம்‌. 
இதோ! பலர்‌ போட்டி போட்டுக்கொண்டு முன்வந்துள்ளனர்‌. 
இப்பொழுது, போட்டி ஆரம்பமாகிறது. அதோ! ஒருவருடைய 


கண்கள்‌ கறுப்புத்‌ துணியால்‌ கட்டப்படுகின்றது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


அவர்‌ போட்டிக்குத்‌ தயாராகிறார்‌. 


முட்டிக்கு அருகில்‌ சென்று தடியை ஓங்குகிறார்‌. 
வெற்றி வாய்ப்பைத்‌ தவறவிடுகிறார்‌. 


இப்பொழுது அடுத்த போட்டியாளர்‌ ஆர்வத்துடன்‌ முன்‌ 
வருகிறார்‌. 

தனது கால்‌ அடிகளை நிதானத்துடன்‌ வைக்கிறார்‌. கையை 
ஓங்குகிறார்‌. அவரும்‌ வெற்றியைத்‌ தவற விடுகிறார்‌. 

அதோ... இன்னுமொருவர்‌ உற்சாகத்துடன்‌ வருகிறார்‌. முட்டியை 
நெருங்குகிறார்‌. முதல்‌ முயற்சியிலே முட்டியை உடைத்து 


விடுகிறார்‌. 


(பலத்த கரகோஷம்‌ மைதானத்தில்‌ ஒலிக்கிறது.) 


இலவசம்‌ பாடநூல்‌ 


சொல்‌அறிமுகம்‌ 


விழாவிற்கான 
தற்போது 
அனைத்து 
போட்டியாளர்‌ 
விளையாட்டு மைதானம்‌ 
அழைக்கின்றோம்‌ 
போட்டி 
பங்குபெறும்‌ 
கறுப்புத்துணி 
அருகில்‌ 

தடியை 


ஆர்வத்துடன்‌ 


CHO CUI 

ഷ്‌ 

Bog © 

മുഠ്മമ്മഠ്(്ലരാ 

ടാക 

ദാഠാധമാ ௮௦ 805309 
DOO 

ഠാ ൭൭ 


ஒல்‌ 658 


இலவசப்‌ பாடநூல்‌ 


நிதானத்துடன்‌ - 00D 


நெருங்குகிறார்‌ - ട്രാ ൭൭൭൭ 
முதல்‌ முயற்சியில்‌ - ogg 656066 
பலத்த - மல 

கரகோஷம்‌ - യ്ടൊഭ്രാമ്‌ ൧൪ 
ஒலிக்கிறது - ഞാം ലമാ 


പന്ത്‌ செயற்பாடு - 8 


பின்வரும்‌ கூற்றுக்கள்‌ சரியாயின்‌ “ന” எனவும்‌ பிழையாயின்‌ 


“ഠം எனவும்‌ அடையாளமிடுவோம்‌. 


1. இந்த நேர்முக வர்ணனை, விளையாட்டுப்‌ போட்டி 


பற்றியது. 


2. இது கயிறு இழுத்தல்‌ போட்டி பற்றிய வர்ணனை. 


3. முட்டி உடைத்தல்‌ போட்டியில்‌ வயது வேறுபாடுகள்‌ 
இன்றி அனைவருக்கும்‌ பங்கு பெறலாம்‌. நனி 


இலவசம்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 9 


புத்தாண்டு தினத்தில்‌ இடம்பெறும்‌ சில விளையாட்டுக்கள்‌ கீழே 
உள்ளன. அவற்றை பொருத்தமான படத்தின்‌ கீழ்‌ எழுதுவோம்‌. 


கோலம்‌ போடுதல்‌ கிளித்தட்டு மறித்தல்‌ 
மரதன்‌ ஓட்டப்‌ போட்டி தலையணைச்‌ சண்டை 
பலூன்‌ உடைத்தல்‌ பணிஸ்‌ சாப்பிடுதல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


EE - 10 


உமது பிரதேசத்தில்‌ நடைபெற்ற புத்தாண்டு விழாப்பற்றி ஐந்து 


வாக்கியம்‌ எழுதுவோம்‌. 


ww 


பாடத்தில்‌ இடம்பெற்றுள்ள பின்வரும்‌ வாக்கியங்களை 


அவதானிப்போம்‌, வாசிப்போம்‌. 


ടേ 


பெளத்தர்களும்‌, இந்துக்களும்‌ சேர்ந்து கொண்டாடும்‌ 


பண்டிகை சித்திரைப்‌ புத்தாண்டு ஆகும்‌. 


ட்‌ 


அனைவரும்‌ ஒற்றுமையாகவும்‌, மகிழ்ச்சியாகவும்‌ இவ்‌ 
விழாவைக்‌ கொண்டாடுவார்கள்‌. 


அவதானித்து வாசிப்போம்‌. 


தம்பி ன்ட்‌ தம்பியும்‌ 

பாட்டி பாட்டியும்‌ 

தங்கை | தங்கையும்‌ 

- யும்‌ 

மேசை ടം மேசையும்‌ 

அம்மா அம்மாவும்‌ 
ஆ - வும்‌ ்‌ ൽ 

அப்பா அப்பாவும்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


நாய்‌ 


கண்ணும்‌ 
சொல்லும்‌ 
கல்லும்‌ 

மண்ணும்‌ 


பெண்ணும்‌ 


வாயும்‌ 
பாயும்‌ 
வாளும்‌ 
மானும்‌ 
வானும்‌ 


காலும்‌ 


நாயும்‌ 
கல்லும்‌ 
உப்பும்‌ 


பருப்பும்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


Ev எ 


பின்வரும்‌ சொற்களுக்கு “உம்‌” சேர்த்து எழுதுவோம்‌. 


1. பேனை - பேனையும்‌ 
2.கதிரை - 

3. மாலினி - 

4. அண்ணா - 

5. பெண்‌ - 
பின்வரும்‌ உதாரணத்தை அவதானிப்போம்‌, ““உம்‌” சேர்ப்போம்‌. 
இடைவெளி நிரப்புவோம்‌. 


. சோறு / கறி - சோறும்‌ கறியும்‌ 


. வடை / பாண்‌ ல 


. கை / கால்‌ - 


. பேனை / பென்சில்‌. - 


அவன்‌ / இவள்‌ - 


. நான்‌ / நீ - 


. தம்பி / தங்கை - 


. நாய்‌ / பூனை - 


மூ Now பூ. 


. தோசை / சம்பல்‌ - 


10. மேசை / கதிரை - 


இலவசப்‌ பாடநூல்‌ 


சோறு 


செய்கிறேன்‌ 


VC ஐஐ 


ஓ ഴാ 


60063 


8306050563 


. 88௦6௫ SE0€ LED 66906 (ஐ. se Cees CSO 


. രല ஐ060863 ஒலு COD 6805 ൭൭ 
டில ടോ DOO OBO 


. 86015 BA ജ്ഞാ ஒ6௫டகு3 BO 


. കഥ SG 6086 859 


. நற ஒக ௫6600௯ ൭൭൭ மூக 0180 ഗാ 
BOSE © EOS SEO 


இலவசப்‌ பாடநூல்‌ 


அம்மா நான்‌ விளையாடப்‌ 


போறேன்‌ 


படத்தை அவதானிப்போம்‌, ലം ടം 


ന്ന; 


வட 


58 


பர - செயற்பாடு - 2 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ பாடலைச்‌ செவிமடுப்போம்‌, 
பாடுவோம்‌. 


அம்மா நான்‌ விளையாடப்‌ போறேன்‌ - கையில்‌ 
அன்புடன்‌ பட்சணம்‌ தந்தனுப்‌ பென்னை 
சும்மா நான்‌ உட்கார மாட்டேன்‌ - நல்ல 


தோழர்‌ அழைக்கின்றார்‌ நாழிகை ஆச்சு. 


பூப்பறித்‌ தாடுவோம்‌ கொஞ்சம்‌ - சாமி 
பூசை செய்‌ தாடுவோம்‌ பூ ரதம்‌ கட்டி 
வேப்ப மரத்தடி மண்ணில்‌ - சிறு 
வீடுகள்‌ கட்டி விருந்துகள்‌ செய்வோம்‌. 


பாட்டுக்‌ கச்சேரிகள்‌ செய்வோம்‌- நான்‌ 
பாடுவேன்‌ மத்தளம்‌ போடுவான்‌ கிட்டு 
கேட்டுச்‌ சபாஸ்‌: எனச்‌ சொல்வார்‌ - பின்பு 


கிண்கிணி கட்டி நடனங்கள்‌ செய்வோம்‌. 


வேட்டிகளால்‌ திரை கட்டிப்‌ - பல 
வேடங்கள்‌ போட்டொரு நாடக மாடிக்‌ 
காட்டுவோம்‌ பாரதக்‌ காட்சி - நான்‌ 
கண்ணனின்‌ சொற்படி காண்டீப னாவேன்‌. 


- சுத்தானந்த பாரதியார்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


യ ൦ 


செவிமடுப்போம்‌, இடைவெளி நிரப்புவோம்‌. 

1. அம்மா நான்‌ போறேன்‌. 

2. வீடுகள்‌ கட்டி செய்வோம்‌. 

3. பாட்டுக்‌ செய்வோம்‌. 

4. கிண்கிணி கட்டி செய்வோம்‌. 

சொல்‌அறி(ழகம்‌ 

விளையாட GES 28590 
உட்கார ഓ 80௦ 
பட்சணம்‌ ௦௦5656 
தோழர்‌ ௫௦3 
அழைக்கின்றார்‌ 6௦6௦00 മമഠ്മഭാ 
நாழிகை ൭൭ദാ൭ 
பூப்பறித்தல்‌ Oc യെട 
பூசை 96505 
விருந்து 60௦0 
பாடுவேன்‌ கடு 


வேட்டி 


வேப்ப மரத்தடி 
பாட்டுக்‌ கச்சேரி 
மத்தளம்‌ 

இரதம்‌ 

திரை 

காட்சி 
கண்ணன்‌ 


சொற்படி 


©8905 
തത്മാ൭യൊ? ൭% 0 
85௦௮ 66 
൭൭൭3൧ 

மல 

8௦3 

ഡ്മമ 

௫௯ 66863 


OE ധാതാ 


൭9 இலவசப்‌ பாடநூல்‌ 


பட பை செயற்பாடு - 4 


பாடலைச்‌ செவிமடுப்போம்‌, பொருத்தமான சொற்களைக்‌ 
கண்டுபிடிப்போம்‌, இணைப்போம்‌. 

1. பூப்பறித்து செய்வோம்‌ 

2. உட்கார மாட்டேன்‌ 

3. பாட்டுக்‌ கச்சேரிகள்‌ ஆடுவோம்‌ 

4. பூசை செய்வோம்‌ 

5. விருந்துகள்‌ செய்தாடுவோம்‌ 


௫ செயற்பாடு - 5 


பாடலைச்‌ செவிமடுப்போம்‌, வாசிப்போம்‌, கற்பனை செய்வோம்‌, 
வரைவோம்‌. 


்‌ இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 6 


> ஆ... தி 
www 


பெட்டிக்குள்‌ இருந்து பொருத்தமான சொல்லைத்‌ தெரிந்து 
எழுதுவோம்‌. 


1. வீடு a 


சிற்றுண்டி 
ய a அன்னை 
3. நாழிகை - இல்லம்‌ 
4. உட்காருதல்‌ - பிடுங்குதல்‌ 
5. பட்சணம்‌ - கூப்பிடுகிறார்‌ 
6. தோழன்‌ - நேரம்‌ 
7. அம்மா - கீதம்‌ 
8. பறித்தல்‌ - இருத்தல்‌ 

ட மலர்‌ 

9. பாட்டு - 

நண்பன்‌ 


10. அழைக்கிறார்‌ - 


 மெற்ட. പ്‌ 


எதிர்கருத்துச்‌ சொற்களை வாசிப்போம்‌. 


1. சில - பல 3.சிறிய - பெரிய 


2. நல்ல - கெட்ட 4. பின்பு - முன்பு 


இலவசப்‌ நூல்‌ 


செயற்பாடு - 8 


ட ட ட ஆ... அ 
ww പ്‌ 


பின்வரும்‌ சொற்களை அவதானிப்போம்‌, வாசிப்போம்‌. 
CE எழுத 
விளையாடு விளையாட 
சாப்பிடு 

ஓடு 

ரட்‌ அ 
ஆடு 

எழும்பு 

திரும்பு 


நண்பர்களுடன்‌ இணைந்து பின்வரும்‌ உதாரணத்தை 
அவதானிப்போம்‌. வாக்கியம்‌ அமைத்து உரையாடுவோம்‌. 


a இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 9 


பின்வரும்‌ அட்டவணையை அவதானிப்போம்‌, எழுதுவோம்‌. 
പ படிக்க 


டர குடிக்க 


கதைக்க 


ற்‌. நடக்க 


உதாரணத்தை அவதானிப்போம்‌, வாக்கியங்கள்‌ அமைப்போம்‌. 
உதாரணம்‌ - நான்‌ குடிக்கப்‌ போகிறேன்‌. 


நாங்கள்‌ வாசிக்கப்‌ போகிறோம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ட ட ஆ... ക്‌ 
Ev ஆல 


செயற்பாடு - 10 

பொருத்தமான சொல்லை வைத்து இடைவெளி நிரப்புவோம்‌. 

1. நான்‌ ( விளையாடு) போகிறேன்‌. 

2.நாங்கள்‌ எல்லோரும்‌ (ஓடு) தொடங்கினோம்‌. 

3. தம்பி புத்தகம்‌ (வாசி) போகிறார்‌. 

4. எனக்குச்‌ சோறு (சமை) தெரியாது. 

5. அண்ணாவுக்கு வடை (சாப்பிடு) 
வேண்டும்‌. 

6. நான்‌ கதிரையில்‌ (உட்காரி மாட்டேன்‌. 

7. கதவை (மூடு) வேண்டாம்‌. 

8. நான்‌ நாளைக்குப்‌ பரீட்சை (எழுது) 
போகிறேன்‌. 

9. சிறுவர்கள்‌ பூப்‌ (பறி) தோட்டத்திற்குப்‌ 
போகிறார்கள்‌. 

10. ரவி தேநீர்‌ (குடி) மாட்டான்‌. 


| 66 | இலவசப்‌. பாடநூல்‌ 


நீங்கள்‌ ஓய்வுநேரத்தில்‌ என்ன செய்வீர்கள்‌? தினக்குறிப்பில்‌ 
எழுதுவோம்‌. 


8-14 


January 2018 


൭9 இலவசப்‌ பாடநூல்‌ 


vv 


ஆசிரியருக்கான குறிப்பு 


* மாணவர்களை வெளியில்‌ அழைத்துச்‌ செல்லுங்கள்‌. 


+ மாணவர்களை வட்டமாக ஓடுமாறு கூறுங்கள்‌. 


* ஆசிரியர்கள்‌ கைத்தட்டும்போது மாணவர்‌ இருவர்‌ 
சோடிகளாக இணைந்து முதுகுப்‌ புறமாக நிற்குமாறு 


கூறுங்கள்‌. 


* பின்‌ சோடிகளில்‌ ஒருவர்‌ எதிர்காலத்தில்‌ வினா ஒன்றினை 
எழுப்ப மற்றவர்‌ விடையளிக்க வேண்டும்‌. 
உம்‌ - 1. விடுமுறை நாளில்‌ என்ன செய்வீர்கள்‌ ? 


2. நான்‌ விளையாடுவேன்‌. 


* மீண்டும்‌ கைத்தட்டும்போது மீண்டும்‌ ஓடுமாறு அல்லது 
ஆடுமாறு கூறுங்கள்‌. 


ക இவ்வாறே வகுப்பில்‌ அனைத்து மாணவர்களையும்‌ 


விளையாட்டில்‌ ஈடுபடுத்துங்கள்‌. 


68) இலவசப்‌. பாடநூல்‌ 


நல்ல தோழர்‌ 
கையில்‌ அழைக்கின்றார்‌. 
சொல்வார்‌ நாழிகை 

பல எழும்பு 
சில 


மலர்‌ 


௫.௯ ஐ 


തൃതാ ഗാ | ഗാ | ஆள 


. Boe Ses 66௫9 


. രാമ 66 രമാ OBO 


. SCO 66 രമാ ൭൭൭ 


. 868000 ஜாஸி 66 മദാ OBO ஐ ஐ08ஐ 
6௫ 


. ல,ழ ஐ09800 COC ഗള്താ ൭8൭ ഗാ 
335106 ൭ EOS B50 


ட டட ணத ட... ond 


91 விபுலானந்தர்‌ 
© செயற்பாடு - 1 


செவிமடுப்போம்‌, வாசிப்போம்‌. 


தமிழுக்குத்‌ தொண்டாற்றிய 


அறிஞர்கள்‌ பலர்‌. அவர்களுள்‌ 
சுவாமி விபுலானந்தர்‌ முக்கியமா 
னவர்‌. இவர்‌ காரைதீவில்‌ 1892 ஆம்‌ 


ஆண்டு பிறந்தார்‌. இவரின்‌ 


தந்தையின்‌ பெயர்‌ சாமித்தம்பி. 


தாயாரின்‌ பெயர்‌ கண்ணம்மை. ni 
சுவாமி விபுலானந்தர்‌ 
இவருக்கு “மயில்வாகனம்‌” எனப்‌ 
பெயர்‌ சூட்டினார்கள்‌. 
இவர்‌ தமிழ்‌, ஆங்கிலம்‌, வடமொழி ஆகிய 
மொழிகளைக்‌ கற்றார்‌. ஆசிரியராகப்‌ பயிற்சி பெற்றார்‌. 


விஞ்ஞானமாணிப்‌ பட்டம்‌ பெற்றார்‌. இந்திய மதுரைத்‌ தமிழ்‌ 


1 இலவசப்‌ பாட நூல்‌ 


சங்கம்‌ இவருக்குப்‌ பண்டிதர்‌ பட்டத்தை வழங்கியது. இவர்‌ 


ஆசிரியராகவும்‌ அதிபராகவும்‌ பணியாற்றினார்‌. இவர்‌ தனது 
முப்பதாவது வயதில்‌ துறவியானார்‌. சுவாமி விபுலானந்தர்‌ 


என்னும்‌ திருநாமத்தைப்‌ பெற்றார்‌. 


சுவாமி விபுலானந்தர்‌ இலங்கைப்‌ பல்கலைக்கழகம்‌, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ என்பவற்றின்‌ முதலாவது 
தமிழ்‌ பேராசிரியர்‌ ஆவார்‌. இவர்‌ எழுத்து, பேச்சு, கவிதை 
முதலிய துறைகளில்‌ ஆற்றல்‌ பெற்றவர்‌. இவரது கங்கையில்‌ 
விடுத்த ஓலை என்ற கவிதை நூலும்‌ யாழ்நூல்‌ எனும்‌ 
ஆராய்ச்சி நூலும்‌ மதங்க சூளாமணி என்னும்‌ நாடக நூலும்‌ 


குறிப்பிடத்தக்கவை. 


இவர்‌ இயல்‌, இசை, நாடகம்‌ ஆகிய முத்தமிழுக்கும்‌ 


தொண்டாற்றினார்‌. இவரின்‌ நினைவாகவே கல்வி அமைச்சு 


தமிழ்த்‌ தினப்‌ போட்டியை நடத்திவருகின்றது. 


இலவசப்‌ தா 1 


சொல்‌அறிமுகம்‌ 


தொண்டு ©3000 
அறிஞர்கள்‌ - 212/1) 
முக்கியமானவர்‌ - OOD 66௦ 
பெயர்‌ சூட்டினார்கள்‌ - லட D0 ദ 
வடமொழி - 30830௮ നാടാ 
பண்டிதர்‌ - மி.மீ 
பணியாற்றினார்‌ - OOS MOE 6 
துறவி - GEE 
பல்கலைக்கழகம்‌ - 9066150002 
பேராசிரியர்‌ - ௫௦6௦525050 
ஆராய்ச்சி - 85௦3S 


Ev ൦ 


உரையாடலைச்‌ செவிமடுத்து இடைவெளி நிரப்புவோம்‌. 
1. பிறந்த இடம்‌ 


2. தாயாரின்‌ பெயர்‌ 


3. தந்தையார்‌ பெயர்‌ 


4. இவருக்குச்‌ சூட்டப்பட்ட பெயர்‌ 
5. பெற்ற பட்டம்‌ 
6. தெரிந்த மொழிகள்‌ 
7. பேராசிரியராய்‌ இருந்த பல்கலைக்கழகங்கள்‌ 


8. சுவாமி எழுதிய ஆராய்ச்சி நூல்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


விரும்பும்‌ ஒருவரை தெரிவு செய்வோம்‌, தகவல்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டு சிறுபந்தி எழுதுவோம்‌. 


பாரதியார்‌ 

3 இயற்பெயர்‌ - சுப்பிரமணியன்‌ 

்‌ வேறு பெயர்‌ - பாரதியார்‌ 
பிறந்த ஊர்‌ - எட்டயபுரம்‌ (தமிழ்‌ நாடு) 
தாயின்‌ பெயர்‌ - இலக்குமி அம்மாள்‌ 


தந்தையின்‌ பெயர்‌ - சின்னசாமி ஐயர்‌ 
துணைவியார்‌ பெயர்‌ - செல்லம்மாள்‌ 


பிறந்த திகதி - 11.12.1882 
தொழில்‌ - பத்திரிகை ஆசிரியர்‌, 


கவிதை எழுதுபவர்‌ 
துறை - கவிதைகள்‌,கட்டுரைகள்‌, சிறுகதைகள்‌, கேலிச்‌ சித்திரங்கள்‌. 
மறைவு - 11.09.1921 


பாரதிதாசன்‌ 
இயற்பெயர்‌ - கனக சுப்புரத்தினம்‌ 
பிறந்த ஊர்‌ - புதுவை (புதுச்சேரி) 
புனைப்பெயர்‌ - பாரதிதாசன்‌ 
தாயின்‌ பெயர்‌ - இலக்குமி அம்மையார்‌ 
தந்தையின்‌ பெயர்‌ - கனகசபை முதலியார்‌ 
பிறந்த திகதி - 29.04.1891 
தொழில்‌ - தமிழாசிரியர்‌ 
இலக்கிய வகை - கவிதை, நாடகம்‌, கட்டுரை, கதை 
துணைவியார்‌ - பழனி அம்மையார்‌ 
மறைவு - 21.04.1904 


இலவசப்‌ பாடநூல்‌ 


மனைவி 
தொழில்‌/பணி 
இறப்பு 


துறைகள்‌ 


பிறந்த ஊர்‌ 


பிறந்த திகதி 
தாயின்‌ பெயர்‌ 
தந்தையின்‌ பெயர்‌ - கதிர்காமர்‌ 


வேறு பெயர்‌ 


சின்னம்மை வேலுப்பிள்ளை 


ஆசிரியர்‌ 
10.07.1953 


கவிதை, சிறுவர்‌ பாடல்கள்‌, நாடகம்‌ 


- நவாலி, யாழ்ப்பாணம்‌ 
- 25.05.1878 


- இலக்குமிப்பிள்ளை 


- தங்கத்‌ தாத்தா 


செயற்பாடு - 4 


இணையத்தின்‌ உதவியுடன்‌ விருப்பமான பெரியார்‌ ஒருவரைப்‌ 


பற்றியத்‌ தகவல்களைச்‌ 


முன்வைப்போம்‌. 


சேகரிப்போம்‌. வகுப்பறையில்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


1. இந்தப்‌ படங்களில்‌ உள்ள இடங்களை எங்கே காணலாம்‌ 9 


2. இந்த நகரம்‌ இலங்கையில்‌ எங்கே உள்ளது 2 


3. இந்த இடங்களுக்குச்‌ சென்று இருக்கிறீர்களா ? 


இலவசப்‌ பாடநூல்‌ 


௫ செயற்பாடு - 6 


செவிமடுப்போம்‌, வாசிப்போம்‌. 

மட்டக்களப்பு நகரம்‌ இலங்கையின்‌ கிழக்கு மாகாணத்தில்‌ 
அமைந்துள்ளது. இது கிழக்கு மாகாணத்தில்‌ உள்ள மிகப்‌ பெரிய 
நகரம்‌ ஆகும்‌. தமிழ்‌ மக்களும்‌, முஸ்லிம்‌ மக்களும்‌ இங்கு 
பெரும்பான்மையாக வாழ்கின்றனர்‌. 

மட்டக்களப்பை “மீன்பாடும்‌ தேன்‌ நாடு: என 
வர்ணிப்பார்கள்‌. இதன்‌ எல்லைகளாகக்‌ திருகோணமலை, 
பொலன்னறுவை, அம்பாறை எனும்‌ நகரங்கள்‌ விளங்குகின்றன. 
இது கொழும்பில்‌ இருந்து 301 கி.மீ. தொலைவில்‌ 
அமைந்துள்ளது. சுவாமி விபுலானந்தர்‌ பிறந்த காரைதீவு எனும்‌ 
ஊர்‌ மட்டக்களப்பில்‌ தான்‌ அமைந்துள்ளது. மட்டக்களப்பில்‌ 
அமைந்துள்ள பாசிக்குடா கடற்கரை மிகவும்‌ அழகானது. பாசிக்‌ 


குடா, கல்லடிப்‌ பாலம்‌, கோட்டை, வெளிச்சவீடு என்பன 


பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்‌ தலங்களாகும்‌. 


வாசிப்போம்‌ விடை எழுதுவோம்‌. 
1. மட்டக்களப்பு எந்த மாகாணத்தில்‌ அமைந்துள்ளது 9 
2. கிழக்கு மாகாணத்தில்‌ உள்ள மிகப்பெரிய நகரம்‌ எது? 


3. இங்கு பெரும்பான்மையாக வாழும்‌ மக்கள்‌ யாவர்‌? 


இலவசப்‌ பாடநூல்‌ 


4. மட்டக்களப்பை எவ்வாறு அழைப்பர்‌ ? 


5. இதன்‌ எல்லைகள்‌ எவை 9 

6. கொழும்பிலிருந்து எத்தனை க. மீ. தூரத்தில்‌ மட்டக்களப்பு 
அமைந்துள்ளது ? 

7. விபுலானந்தர்‌ எங்கு பிறந்தார்‌? 

8. மட்டக்களப்பில்‌ உள்ள மிக அழகிய கடற்கரை ஒன்றைக்‌ 


குறிப்பிடுக. 


ட - - 8 


சோடியாக இணைவோம்‌, ஒருவர்‌ இலக்கம்‌ (1) ஐ வாசிக்க, மற்றவர்‌ 


இலக்கம்‌ (2) ஐ வாசிக்க, இடைவெளிகளை நிரப்புவோம்‌. 
I 
(1) மட்டக்களப்பு, இலங்கையின்‌ கிழக்கு கரையோரத்தில்‌ 


அமைந்துள்ளது. (2) கிழக்கு மாகாணத்தில்‌ உள்ள 


இதுவாகும்‌. (1) தமிழ்‌ மக்களைப்‌ 


பெரும்பான்மையாக்‌ கொண்டது மட்டக்களப்பு மாவட்டம்‌. 


(2) பெரும்பான்மையாக வாழ்கின்றனர்‌. 


(1) மட்டக்களப்பை “Sar பாடும்‌ தேன்‌ நாடு?” என அழைப்பர்‌. 


(2) இதன்‌ எல்லைகளாக, திருகோணமலை, 


அம்பாறை அமைகின்றன. (1) இந்‌ நகரம்‌ கொழும்பில்‌ 


இருந்து 301 இ. மீ தொலைவில்‌ அமைந்துள்ளது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


(2) இங்கு அமைந்துள்ள தான்‌ 


சுவாமி விபுலானந்தர்‌ பிறந்தார்‌. (1) மட்டக்களப்பில்‌ 
அமைந்துள்ள பாசிக்குடா கடற்கரை இலங்கையின்‌ மிகவும்‌ 


அழகான கடற்கரைகளுள்‌ ஒன்று ஆகும்‌. 


2 


(1) மட்டக்களப்பு இலங்கையின்‌ 


கரையோரத்தில்‌ அமைந்துள்ளது. (2) கிழக்கு மாகாணத்தில்‌ 


உள்ள மிகப்‌ பெரிய நகரம்‌ இதுவாகும்‌. (1) 


பெரும்பான்மையாக்‌ கொண்டது மட்டக்களப்பு 


மாவட்டம்‌. (2) முஸ்லிம்‌ மக்களும்‌ பெரும்பான்மையாக 


வாழ்கின்றனர்‌. (1) மட்டக்களப்பை 
என அழைப்பர்‌. (2) இதன்‌ எல்லைகளாக திருகோணமலை, 
பொலன்னறுவை, அம்பாறை அமைகின்றன. (1) இந்‌ நகரம்‌ 


கொழும்பில்‌ இருந்து தொலைவில்‌ 


அமைந்துள்ளது. (2) இங்கு அமைந்துள்ள காரைதீவில்‌ தான்‌ 


சுவாமி விபுலானந்தர்‌ பிறந்தார்‌. (1) மட்டக்களப்பில்‌ 


அமைந்துள்ள கடற்கரை இலங்கையின்‌ 


மிகவும்‌ அழகான கடற்கரைகளுள்‌ ஒன்றாகும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


டல 


செயற்பாடு - 9 


பின்வருவனவற்றை அடிப்படையாகக்‌ கொண்டு நுவரெலியா 
பற்றி சிறிய பந்தி ஒன்றை எழுதுவோம்‌. 


மாகாணம்‌ - மத்திய மாகாணம்‌ 
மாவட்டம்‌ - நுவரெலியா 
அமைவிடம்‌ - உயரமான மலைகளுக்கு மத்தியில்‌ 


அமைந்துள்ளது. கடல்‌ மட்டத்திலிருந்து 
1900௩ உயரம்‌. 

விசேட இடங்கள்‌ - சீதாதேவி கோவில்‌, ஹக்கல தாவரவியற்‌ 
பூங்கா,குழிப்பந்தாட்ட மைதானம்‌. 


பிரதான பயிர்‌ - தேயிலை 


செயற்பாடு - 70 


நீங்கள்‌ போக விரும்பும்‌ இடத்திற்கு 7" அடையாளம்‌ இடுக, 

விரும்புவதற்கான காரணத்தை “ഗ്‌” அடையாளம்‌ இடுக. 

1. எனக்கு மட்டக்களப்புக்குப்‌ போக விருப்பம்‌. ஐ 

2. நுவரெலியாவுக்குப்‌ போக விருப்பம்‌. ed 
ஏன்‌ 9 

காரணம்‌ :- 1. குளிர்ச்சியான பிரதேசம்‌. 


2. பாசிக்குடாவில்‌ குளிக்க முடியும்‌. [1 


3. தேயிலைத்‌ தோட்டங்களை பார்க்கலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


4. தேயிலைத்‌ தொழிற்சாலைகளைப்‌ பார்க்கலாம்‌. ത്തു 


5. கல்லடிப்‌ பாலத்தைப்‌ பார்க்கலாம்‌. னு 


6. கோட்டையைப்‌ பார்க்கலாம்‌. 
7. பாடும்‌ மீன்களை அவதானிக்கலாம்‌. 


8. மலர்க்‌ கண்காட்சியைப்‌ பார்க்கலாம்‌. 3 


9.குதிரைப்‌ பந்தயம்‌ பார்க்கலாம்‌. 


10. படகுச்‌ சவாரி செய்யலாம்‌. 


போக விரும்புவதற்கான காரணம்பற்றிப்‌ பேசுவோம்‌. 


ண்‌ 
தொண்டு 
பணியாற்றினார்‌ 
சூளாமணி 


பண்டிதர்‌ 


ഗ്‌ ട്ര. ௮௦39௫ 


ஓ ഗാ | ed | DLS 


1. ஒ௫க' gees SE OE © ഴെ ശ്‌ ധാ 
DOS 
. OE 085 066 FSW FOES SEDC 
MICRO ages cde 85൭ 
. DOS 88൭൭ © GOs ote ൫5൭ 


. ணன 80800 EOC രമാ ൭൭൭ ഗാ 898 
൭ 6800௦௯ 259 


இலவசப்‌ பாடநூல்‌ 


முச்சக்கர வண்டியில்‌ ' 


படத்தை அவதானிப்போம்‌, கலந்துரையாடுவோம்‌. 


82 


உரையாடலைச்‌ செவிமடுப்போம்‌. 
உ முச்சக்கர வண்டி சாரதி * அம்மா 


* நான்‌ நிவித்திகலைக்குப்‌ போக வேணும்‌. போக முடியுமா? 
உ முடியும்‌. நிவித்திகலையில்‌ எங்கே போக வேணும்‌ 9 

* இந்த விலாசத்திற்கு. 

உ ஓ... இந்த இடமா? இந்த இடத்துக்கு நிவித்திகலை 


நகரத்தில்‌ இருந்து இன்னும்‌ மூன்று கிலோ மீற்றர்‌ போக 
வேணும்‌ அம்மா. 


© உங்கட வண்டியில்‌ மீற்றர்‌ இல்லையா? 
ட இல்லை அம்மா. 
ക சரி, போக எவ்வளவு எடுப்பாங்க ? 


உ 350 ரூபா வேணும்‌. அந்தப்‌ பாதையில்‌ போக கொஞ்சம்‌ 


கஷ்டம்‌. 
* ஐயோ! மிகவும்‌ அதிகம்‌. 


൭൫ அந்தப்‌ பாதையில்‌ போகும்போது உங்களுக்கே தெரியும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


சரி, 300 ரூபா போதும்‌. 


இல்லை அம்மா. நீங்கள்‌ வேறு யாரிடமாவது கேட்டுப்‌ 


பாருங்க. 


சரி சரி பரவாயில்லை. போவம்‌. 


சொல்‌அறிமுகம்‌ 


நகரத்தில்‌ - ஒல்‌ 
அங்கிருந்து - മ്‌ 80 
இன்னும்‌ - ஓல 
முச்சக்கர வண்டி - See SOG 
கட்டணம்‌ - 08255 
விலாசம்‌ - CD 
அதிகம்‌ - ൭൭8 
யாரிடமாவது - ௨௦6௦3 ൦6 
பரவாயில்லை - இல ர 


இலவசப்‌ பாடநூல்‌ 


൫ செயற்பாடு - 2 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ பின்வரும்‌ உரையாடலைச்‌ 
செவிமடுப்போம்‌, வாசிப்போம்‌. சரி “ണാ பிழை ധാ 
இடுவோம்‌. 


1. பயணி மோட்டார்‌ சைக்கிளில்‌ பயணம்‌ போகக்‌ 


கேட்கிறார்‌. 
2. இவர்‌ எட்டுக்‌ கிலோ மீற்றர்‌ தூரம்‌ போகவேணும்‌. 


3. சாரதி முச்சக்கரவண்டி கட்டணமாக 350 ரூபாவைக்‌ 


கேட்டார்‌. 


4. பயணி இரத்தினபுரிக்குப்‌ போகிறார்‌. 


ww தலு 


பின்வரும்‌ சொற்களை அவதானிப்போம்‌, வாசிப்போம்‌. 


நான்‌ * அக்கு 
நாங்கள்‌ * உக்கு 
நீ * அக்கு 
நீங்கள்‌ * உக்கு 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ഹ - - 4 


பின்வரும்‌ உதாரணத்தை அவதானிப்போம்‌, இடைவெளி 
நிரப்புவோம்‌. 
1. நான்‌ கடைக்குப்‌ போகிறேன்‌. 


எனக்கு கடைக்குப்‌ போக வேண்டும்‌. 


2. நாங்கள்‌ சுற்றுலா போகிறோம்‌. 
எங்களுக்கு 


3. நீ எங்கே போகிறாய்‌ 9 


உனக்கு 


4. நீங்கள்‌ எங்கே போகிறீர்கள்‌ 2 


உங்களுக்கு 


a தலு 


பொருத்தமான சொல்லைத்‌ தெரிவு செய்து இடைவெளியை 
நிரப்புவோம்‌. 


I, பாடசாலை வவுனியா மகா வித்தியாலயம்‌. 


(எனக்கு, எனது, நான்‌) 


ചം எத்தனை மணிக்குப்‌ பாடசாலைக்குப்‌ 


போவீர்கள்‌. (உங்கள்‌, நீங்கள்‌, உங்களுக்கு) 


3. அப்பா மிருகக்‌ காட்சிசாலைக்கு 


அழைத்துச்‌ சென்றார்‌. (நாங்களை, எங்களுக்கு, எங்களை) 


4. இலங்கை நாடு. 


(எமது, நாம்‌, எம்மால்‌) 


5, தமிழ்‌ பேசத்‌ தெரியும்‌. 


(நான்‌, எனக்கு, எங்கள்‌) 


ഗി - செயற்பாடு - 6 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ செவிமடுப்போம்‌, வாசிப்போம்‌. 


உரையாடல்‌ - 1 
எனக்குத்‌ தெஹிவளைக்குப்‌ போக வேணும்‌. 
சரி போவம்‌. 


எவ்வளவு நேரம்‌ எடுக்கும்‌ ? 


கட்டணம்‌ எவ்வளவு? 


9 

പ 

9 

ப இருபது நிமிடம்‌. 
9 

ப நூறு ரூபா. 

9 


சரி போவம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


உரையாடல்‌ - 2 


பூ பி SAE 


கடுகண்ணாவைக்குப்‌ போக முடியுமா? 
முடியும்‌. 

எவ்வளவு நேரம்‌ எடுக்கும்‌ 9 
முப்பது நிமிடம்‌. 

கட்டணம்‌ எவ்வளவு? 
நூற்றி ஐம்பது ரூபா. 


சரி போவம்‌. 


உரையாடல்‌ - 3 


ப... 6൫ 9 ൮ ൮. 


அம்மா எங்கே போக வேணும்‌ 9 
வைத்தியசாலைக்குப்‌ போக வேணும்‌. 
எத்தனை பேர்‌ இருக்கிறீங்க ? 

இரண்டு பேர்‌. 

சரி போவம்‌. 

கட்டணம்‌ எவ்வளவு ? 


எழுபது ரூபா தாங்க. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


மேலே உள்ள உரையாடல்களை வாசிப்போம்‌. அட்டவணையைப்‌ 


பூரணப்படுத்துவோம்‌. 


உரையாடல்‌ - 1 உரையாடல்‌ -2 உரையாடல்‌ -3 


எங்கே௦ 


எவ்வளவு நேரம்‌ 9 


கட்டணம்‌ எவ்வளவு? 


செயற்பாடு - 8 


குழுக்களாக இணைவோம்‌. முச்சக்கர வண்டியில்‌ பயணம்‌ 
செல்வதாகக்‌ கற்பனை செய்வோம்‌. சிறிய உரையாடல்‌ ஒன்றை 


எழுதுவோம்‌. வகுப்பறையில்‌ முன்வைப்போம்‌. 


எடுக்கும்‌ நேரம்‌ ? 


கட்டணம்‌ 9 தூரம்‌ 


VC ஐ 


തൃതാ 60668 


swe 


8306050568 


1. 8൭0൭ 0065 ൭൭5 859 6650 റാ 
ஓ6௫கு. 085 Go ൫൭ ഴാ SEAS 66 


. நான்‌, என்‌, எனக்கு, நாங்கள்‌, எங்கள்‌, எங்களுக்கு, நீ, உங்கள்‌, 


உங்களுக்கு 2 ടു ഹാടതു 259 


. 65060605 6006௫௫ 


. ஷண 80800 COO രമാ OBO ഗാ ൭6 
൭ OPS 86൭ 


© சிகிரியா 


படத்தை அவதானிப்போம்‌, கலந்துரையாடுவோம்‌. 


Ee 


பின்வரும்‌ வினாக்களுக்கு விடை எழுதுவோம்‌. 


1. இது என்ன படம்‌? 


2. இது எங்கே இருக்கிறது ? 


3. இங்கே உள்ள விசேடம்‌ என்ன? 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஓ செயற்பாடு - 3 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ உரையாடலைச்‌ செவிமடுப்போம்‌, 
வாசிப்போம்‌. 


ജ வணக்கம்‌ கதா. 


வணக்கம்‌. நீ என்ன பார்க்கிறாய்‌ ஜனனி 9 


இலவசப்‌ பாடநூல்‌ 


சிகிரியாப்‌ படங்களைப்‌ பார்க்கிறேன்‌. என்‌ நீ சுற்றுலாவிற்கு 


வரவில்லையா 9 

இல்லை ஜனனி. 

ஏன்‌? 

எனக்கு விருப்பம்‌ இல்லை. 

நானும்‌ அப்படித்தான்‌ இருந்தேன்‌. நேற்று, சிகிரியாவைப்‌ 
பற்றி இணையத்தில்‌ தேடினேன்‌. பல தகவல்கள்‌ 


கிடைத்தன. 


என்ன... ? இணையத்தில்‌ தேடினாயா? என்ன தகவல்‌ 


கிடைத்தது ௦ 


சிகிரியாவைப்‌ பற்றி உனக்கு தெரியாதா? 


தெரியாது ஜனனி. சிகிரியா எங்கே இருக்கின்றது ? 


சிகிரியா தம்புள்ளையில்‌ உள்ளது. 


சிகிரியாவில்‌ உள்ள விசேடங்கள்‌ எவை 9 


இலவசப்‌ பாடநூல்‌ 


அழகான சித்திரங்கள்‌ இங்கு வரையப்பட்டுள்ளன. 


இந்த சித்திரங்களின்‌ சிறப்பு என்ன ? 


இந்தச்‌ சித்திரங்கள்‌ காலத்தால்‌ அழியாத இயற்கை 


வர்ணங்களால்‌ தட்டப்பட்டவை. 


என்ன... ? காலத்தால்‌ அழியாத சித்திரங்களா? இவை 


எப்போது வரையப்பட்டவை 9 


கி. பி. 6ஆம்‌ நூற்றாண்டில்‌. 


அவ்வளவு காலமா? வேறு என்ன விசேஷம்‌ இருக்கிறது ? 


இந்தக்‌ குன்றின்‌ மேல்‌ மாளிகைகள்‌, குளங்கள்‌ என்பனவும்‌ 


இருக்கின்றன. 


என்ன! மாளிகைகள்‌, குளங்கள்‌ சிகிரியாக்‌ குன்றில்‌ 


இருக்கின்றனவா? ஆச்சரியமாக இருக்கிறது. 


ஓ... முதலாம்‌ காசியப்ப மன்னன்‌, அக்காலத்தில்‌ 


இவற்றைக்‌ கட்டினான்‌. 18 ஆண்டுகள்‌ ஆட்சி செய்தான்‌. 


குன்றிற்கு மேல்‌ மாளிகைகளை எப்படிக்‌ கட்டினார்கள்‌ 


ஜனனி? 


இலவசப்‌ பாடநூல்‌ 


அதுதான்‌, ஆச்சரியம்‌! எந்தவொரு பாரந்தூக்கிகளும்‌ 


இல்லாத காலத்தில்‌ இவை கட்டப்பட்டுள்ளன. 


சரி இந்தக்‌ குன்றின்‌ உயரம்‌ எவ்வளவு இருக்கும்‌ 


ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்‌. இந்தக்‌ குன்று சுமார்‌ 1144 


அடிகள்‌ உயரமானது. 


அப்படி என்றால்‌, நிறைய உல்லாசப்‌ பிரயாணிகள்‌ 


வருவார்களே ௦ 


ஆம்‌, வெளிநாடுகளில்‌ இருந்து வருடந்தோறும்‌ உல்லாசப்‌ 


பயணிகள்‌ வருகின்றனர்‌. 

இதை பார்வையிட, கட்டணம்‌ செலுத்த வேண்டுமா? 
ஓ... ൫... பாடசாலை மாணவர்களுக்கு 25 ரூபா. 

உள்நாட்டவர்களுக்கு 50 ரூபா. வெளிநாட்டவருக்கு 1000 


ரூபா. 


சிகிரியாக்‌ குன்றைப்‌ பார்க்க எனக்கும்‌ ஆசையாக 


இருக்கிறது. ஜனனி, நானும்‌ சுற்றுலா வருகிறேன்‌. 


சரி, போவோம்‌. அங்கு சென்றால்‌ இன்னும்‌ தகவல்களைப்‌ 


பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ | 


சொல்‌அறிமுகம்‌ 


சுற்றுலா - oe 900௫ 
இணையம்‌ - 659௯௦0600௦ 
தகவல்‌ - ©DIODOT 
மாவட்டம்‌ - 6825 
சித்திரங்கள்‌ - Do 
இயற்கை - 83009௯ 
வர்ணம்‌ - 6௯ 

குன்று - തമ്‌ 
மாளிகை - ௫0605 
குளங்கள்‌ - Dr) 
ஆச்சரியம்‌ - eos 


൫ செயற்பாடு - 4 


உரையாடலைச்‌ செவிமடுப்போம்‌, சரி നിങള “*%* இடுவோம்‌. 
1. சிகிரியா தம்புள்ளையில்‌ அமைந்துள்ளது. 
2. சிகிரியாக்‌ குன்றின்‌ மேல்‌ பழைய குளங்கள்‌ உள்ளன. 


3. காசியப்ப மன்னன்‌ சீகிரியாவை 25 ஆண்டுகள்‌ 


ஆட்சி செய்தான்‌. 


உரையாடலை நண்பருடன்‌ பாத்திரமேற்று வாசிப்போம்‌. 


ഞ്‌ - 6 


பின்வரும்‌ சொற்களுக்கான ஒத்தகருத்துச்‌ சொற்களை 
உரையாடலில்‌ இருந்து கண்டுபிடித்து எழுதுவோம்‌. 


1. நிறம்‌ eS 4. வியப்பு 


5. வடிவான - 


பின்வரும்‌ உதாரணத்தை அவதானிப்போம்‌, கலந்துரையாடுவோம்‌. 


1. ஓவியமா? காலமா? 


ஓவியம்‌ + ஆ காலம்‌ + ஆ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


പം 


வருவாய்‌ காசியப்பன்‌ 


வருவாய்‌ + காசியப்பன்‌ + 


ஆ 


வருவாயா? காசியப்பனா? 


ஆ 


செயற்பாடு - 8 


பின்வரும்‌ சொற்களை வினாச்‌ சொற்களாக மாற்றுவோம்‌. 


உதாரணம்‌ - தேவை - தேவையா? 


. சித்திரம்‌ 


. தேடினாய்‌ 


. விசேடம்‌ 


. இருக்கின்றது 


. தெரியாது 


. வருகிறாய்‌ 


. இருந்தான்‌ 


. வரைந்தான்‌ 


9. இணையத்தில்‌ 


10. தமிழ்‌ 


ഞ്‌ - 9 


பின்வரும்‌ விடைகளைக்‌ கலந்துரையாடுவோம்‌, வினாக்களை 
வினவுவோம்‌. 


உதாரணம்‌ : உங்களுக்குச்‌ சிகிரியா படம்‌ வேண்டுமா? 


ஆம்‌, எனக்கு வேண்டும்‌ / இல்லை, எனக்கு வேண்டாம்‌. 


= 


இல்லை, இது ஓவியம்‌ இல்லை. 


த 
ஆம்‌, நாங்கள்‌ சுற்றுலாப்‌ போகிறோம்‌. 
7 
இல்லை, நான்‌ வரவில்லை. 
4. 
ஆம்‌, எனக்கு வேண்டும்‌. 
5. 


ஆம்‌, நான்‌ வருகிறேன்‌. 


ങ്ങ്‌ - 70 


பின்வரும்‌ அட்டவணையை நிரப்புவோம்‌. 


1 பின்வரும்‌ வினாக்களை வினவுவோம்‌, விடையளிப்போம்‌. 


உதாரணம்‌ 
நீங்கள்‌ சிகிரியாவிற்கு போய்‌ இருக்கிறீர்களா ? 
ஆம்‌. போய்‌ இருக்கிறேன்‌/ இல்லை, போகவில்லை. 
1. சிகிரியா பற்றி உங்களுக்கு தெரியுமா? 
2. நீங்கள்‌ சிகிரியாவிற்கு வருகின்றீர்களா? 
3. சிகிரியா மாத்தளை மாவட்டத்தில்‌ அமைந்துள்ளதா ? 
4. சிகிரியா ஓவியம்‌ காலத்தால்‌ அழியாததா ? 
5 சிகிரியாவைப்‌ பார்வையிட, பாடசாலை மாணவர்களுக்கு 


கட்டணம்‌ 50 ரூபாவா? 


aww 


பின்வரும்‌ வினாச்‌ சொற்களைக்‌ குழுநிலையில்‌ கலந்துரை 
யாடுவோம்‌, இணைப்போம்‌. 

1. என்ன? இல 6? 

2. எங்கே 9 8c? 

3. எவ்வளவு ? ടാജ്‌ 6? 

4. எத்தனை? ஓ 6? 

5. யார்‌? 2050 6? 


100 இலவசப்‌ பாடநூல்‌ 


பின்வரும்‌ வினாக்களுக்கு விடை எழுதுவோம்‌. 


1. சிகிரியா எங்கே உள்ளது ? 


2. சிகிரியாக்‌ குன்றின்‌ உயரம்‌ எவ்வளவு 2 


3. சிகிரியாவை 18 ஆண்டுகள்‌ ஆண்ட மன்னன்‌ யார்‌? 


4. பாடசாலை மாணவர்களுக்கான நுழைவுக்‌ கட்டணம்‌ 
எவ்வளவு? 


5. வெளிநாட்டவர்களுக்கான நுழைவுக்‌ கட்டணம்‌ எவ்வளவு 9 


| கற்ப. ௦ 


சிகிரியாவைப்‌ பற்றி 8 - 10 வாக்கியங்கள்‌ கொண்ட பந்தி ஒன்று 


எழுதுங்கள்‌. வகுப்பறையில்‌ முன்வையுங்கள்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 101 


ഞ്‌ - 74 


ஆசிரியருக்கான குறிப்பு 
வினா விளையாட்டு 
பின்வரும்‌ வினாச்‌ சொற்களை அட்டையில்‌ எழுதிச்‌ சோடிகளுக்கு 


வழங்குங்கள்‌. 
1. என்ன? 6. முடியுமா? 
2. எப்படி? 7. வேண்டுமா? 
3. எங்கே 8. இருக்கிறதா? 
4. எத்தனை 9 9. வருவாயா? 
5. எவ்வளவு 9 10. தெரியுமா? 


1. மாணவர்களைச்‌ சோடிகளாக்குங்கள்‌. 


2. வினாச்‌ சொற்கள்‌ 5 வீதம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 


வழங்குங்கள்‌. 


3. ஓவ்வொருவரையும்‌ வினாக்களை வினவுமாறு கூறுங்கள்‌. 


4. ஏனைய மாணவர்களை வினாவுக்கு விடையளிக்க 


வழிப்படுத்துங்கள்‌. 


5. விடைகளை மதிப்பீடு செய்வோம்‌. 


102 இலவசப்‌ பாடநூல்‌ 


ഗ്‌ ട്ര. ஐ 


ஓ 003 


063 


ടോഭാമ്മാടദ്ദ 


1. 8886௦ 86956 DIR ൭൭൭൫൭ 085 BO BOO 
൭83൫ 


2. GAO 66 605060 ൭൭ു൭ഭ൭ Os ൭൭ 


3. മന ஏக 6600-௯ ടമാ 6336 ഴാ 53608 
൭ E80௦௯ B50 


இலவசப்‌ பாடநூல்‌ 103 


இ கடிதம்‌ எழுதுவோம்‌ 


வாசிப்போம்‌, பொருத்தமான கூட்டில்‌ எழுதுவோம்‌. 


ത്‌ 3 அன்புள்ள 
1 நான நலல சுகம்‌. ப்‌ ം 
நண்பனுக்கு, 
2 ஐயா/அம்மணி, 6 உங்கள்‌ சுகம்‌ எப்படி 9 
ற மின்சாரம்‌ பெற்றுக்‌ 7 இப்படிக்கு, 
கொள்வது தொடர்பாக உண்மையுள்ள, 
ற அதிபர்‌, சரஸ்வதி வித்தியாலயம்‌, 
கொழும்பு. 
உறவு முறை தொழில்‌ முறை 


இலவசப்‌ பாடநூல்‌ 


பின்வரும்‌ அட்டைகளை வாசிப்போம்‌, கலந்துரையாடுவோம்‌. 


கே. ஜனனி. 
இல. 45, 
கோயில்‌ வீதி, 
கண்டி. 


10.03.2018 


இப்படிக்கு, 
B உங்கள்‌ நண்பி, 


கே. ஜனனி. 


நீங்கள்‌ அனுப்பிய கடிதம்‌ கிடைத்தது. 


நீங்கள்‌ கண்டிக்கு வருவதாகக்‌ கூறினீர்கள்‌. 
நண்பர்களையும்‌ கூட்டிக்கொண்டு வாருங்கள்‌. 


E உங்கள்‌ சுகம்‌ எப்படி 


அன்புள்ள நண்பி கீதாவுக்கு, 


உங்கள்‌ சுகத்திற்கு இறைவன்‌ துணை. 


இலவசப்‌ பாடநூல்‌ 105 


a 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ வாசிப்போம்‌, கடிதக்‌ கூறுகளை 
பொருத்தமான இடத்தில்‌ எழுதுவோம்‌. 
ஞ்‌ 


முகவரி 


2 விளிப்பு 


ല്‍ | 
ட உடல்‌ 


முடிவு 


ப ஒப்பம்‌ 


106 இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 4 


படத்தை அவதானிப்போம்‌, கலந்துரையாடுவோம்‌. 


அகில இலங்கைப்‌ பேச்சுப்‌ போட்டியில்‌ 
முதலிடம்‌ 
அகில இலங்கை இரண்டாம்‌ மொழி தமிழ்ப்‌ 


பேச்சுப்‌ போட்டியில்‌, சவலி மத்திய மகா | 
வித்தியாலய மாணவன்‌, அசங்க முதலாம்‌ . 


இடத்தைப்‌ பெற்றுள்ளார்‌. 


൫ செயற்பாடு - 5 


பின்வரும்‌ கடிதத்தை செவிமடுப்போம்‌, வாசிப்போம்‌, 
விடையளிப்போம்‌. 
இல - 10, 
பிரதான வீதி, 
பதுளை. 
2018.07.01 
அன்புள்ள நண்பன்‌ அசங்கவுக்கு, 


நான்‌ நல்ல சுகம்‌. உங்கள்‌ சுகம்‌ எப்படி 9 


நண்பா! தினகரன்‌ பத்திரிகையில்‌ உங்கள்‌ படத்தைப்‌ 


பார்த்தேன்‌. இரண்டாம்மொழி தமிழ்‌ பேச்சுப்‌ போட்டியில்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 107 


நீங்கள்‌ முதலாமிடம்‌ பெற்றதை வாசித்து அறிந்தேன்‌. மிக்க 
மகிழ்ச்சி. வீட்டில்‌ அம்மா, அப்பா அனைவரும்‌ மகழ்ச்சி 
அடைந்தார்கள்‌. அகில இலங்கை ரீதியில்‌ முதலாமிடம்‌ பெற்றது 
சாதாரண விடயம்‌ அல்ல. உங்களுக்குச்‌ சிறந்த எதிர்காலம்‌ 
உண்டு. நீங்கள்‌ சிறந்த பேச்சாளராக வரவேண்டும்‌ என நான்‌ 
இறைவனை வேண்டுகிறேன்‌. 
நன்றி 
இப்படிக்கு, 
அன்புள்ள நண்பன்‌, 


கவிஷ்க. 
1. கடிதம்‌ யாரால்‌ எழுதப்பட்டது ? 
2. கடிதம்‌ யாருக்கு எழுதப்பட்டுள்ளது 2 
3. கடிதம்‌ எங்கிருந்து எழுதப்பட்டுள்ளது ௦ 


4. இந்த கடிதத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ பத்திரிகையின்‌ பெயர்‌ 


என்ன 9 


செயற்பாடு - 6 


இந்தக்‌ கடிதத்திற்கு நன்றி கூறி, பதில்‌ கடிதம்‌ ஒன்றினை 
எழுதுவோம்‌. 


108 இலவசப்‌ பாடநூல்‌ 


a 


பின்வரும்‌ கடிதத்தை ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ வாசிப்போம்‌, 
செவிமடுப்போம்‌. 


எஸ்‌. மோகன்‌, 


இல. 20, 
பிரதான வீதி, 
பண்டாரவளை. 
2018.03.10 
தலைவர்‌, 
பண்டாரவளை பிரதேச சபை, 


பண்டாரவளை. 


ஓயா, 


வீதி புனரமைப்புத்‌ தொடர்பாக 


மேற்படி பெயரைக்‌ கொண்ட நான்‌ மாளிகாதென்ன எனும்‌ 


பிரதேசத்தில்‌ வசிக்கிறேன்‌. 


மாளிகாதென்ன கிராமத்தில்‌ இருந்து பண்டாரவளை 
வரையிலான வீதி உடைந்து காணப்படுகின்றது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 109 


இதனால்‌ இவ்‌ வீதியின்‌ ஊடாகப்‌ பயணம்‌ செய்யும்‌ 


பயணிகள்‌ பல சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர்‌. 


இவ்வீதியைப்‌ புனரமைப்பு, செய்து தருமாறு தயவுடன்‌ 
கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 
நன்றி 
இப்படிக்கு, 


உண்மையுள்ள, 


எஸ்‌. மோகன்‌. 


சொல்‌அறிமுகம்‌ 
பிரதான வீதி - ஒப 98௦ 
தலைவர்‌ - 80088 
பிரதேச சபை - ട്ടാ 07 
வீதி - மே 
புனரமைப்பு - ஒதி 
மேற்படி - ஒழ” ஜலி 
பயணம்‌ - ௦0௫ 
பாதசாரிகள்‌ - 06௫ 
சிரமங்கள்‌ - 80D 


110 இலவசப்‌ பாடநூல்‌ 


கடிதத்தைச்‌ செவிமடுத்து பின்வரும்‌ வினாக்களுக்கு விடை தருக. 
1. இக்‌ கடிதத்தை எழுதியவர்‌ யார்‌? 

2. இக்‌ கடிதத்தை யாருக்கு எழுதுகிறார்‌? 

3. அவரது பதவி என்ன? 


4. உடைந்து காணப்படும்‌ வீதி எது 2 


செயற்பாடு - 9 


பொருத்தமாக இணைப்போம்‌. 

. ஓயா ௦ C1 

. அம்மணி 06060 താത്താ ൭൭൭ 
. அன்புள்ள அப்பாவுக்கு 65665 OS 

. இப்படிக்கு ©» 

. உண்மையுள்ள ൭ഹുയ്൭ദാ൭.ല്‍ 

. செயலாளர்‌ ടൈ 8508 

. இறைவன்‌ துணை S940 

. நல்ல சுகம்‌ ஓட 


. கடிதம்‌ கிடைத்தது 608 


இலவசப்‌ பாடநூல்‌ 111 


செயற்பாடு - 10 


பின்வரும்‌ சொற்களைப்‌ பயன்படுத்துவோம்‌. உமது பிரதேச 


நூல்‌ நிலையத்திற்கு நூல்கள்‌ பெற்றுத்‌ தருமாறு கோரி, பிரதேச 
செயலாளருக்கு 40 சொற்களில்‌ கடிதம்‌ ஒன்று எழுதுவோம்‌. 


பிரதேச செயலாளர்‌ 


பிரதேச செயலகம்‌ 


எமது நூல்‌ நிலையத்தில்‌ 


ஒரு தொகை நூல்களை பெற்றுத்‌ தரவும்‌ 


தமிழ்‌ நூல்கள்‌ தட்டுப்பாடாக உள்ளன. 


112 இலவசப்‌ பாடநூல்‌ 


புனரமைப்பு 


ഗ്‌ ട്ര. ஐஐ 


ஓ 0003 


ഗാര്‍ 


8650605056 


1. 608406 ഗാ 6௧௦6௦0 65 66௯6 ௭ED 
அடு] 


2. மேடகு 085 085 809 505 € ൫൧൭൫൭ 


3. ഭ്ര 08൭ 56൭ 00608 ജാ 6604௦0 [Sod 
൫൭൭ 


4. ன,ண 6௫ EO ഗല്താ OBO ഗാ 
BOSE © EOS SEO 


இலவசப்‌ பாடநூல்‌ 113 


൫൭ வீதி ஒழுங்கு 


பின்வரும்‌ குறியீடுகள்‌ பற்றிச்‌ சோடியாகக்‌ கலந்துரை 
யாடுவோம்‌, பொருத்தமான பெயரைத்‌ தெரிவுசெய்து 
இலக்கமிடுவோம்‌. 


NS g ( 
௬ 81 © 13 


1 நிறுத்துங்கள்‌ 5 அதிவேக நெடுஞ்சாலை 
2 வாகனம்‌ நிறுத்தும்‌ இடம்‌ 6 வைத்தியசாலை 
3 பாதசாரிகள்‌ கடவை 7 பேருந்து தரிப்பிடம்‌ 


4 இடது பக்கம்‌ திரும்பத்‌ தடை 8 வலது பக்கம்‌ திரும்புக 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ലന്ത செயற்பாடு - 7 


பின்வரும்‌ உரையாடலைச்‌ வாசிப்போம்‌, செவிமடுப்போம்‌, 


கலந்துரையாடுவோம்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


* மாமா A சிவா 


சிவா, என்‌ இவ்வளவு தாமதம்‌ ? 
நாங்கள்‌ வந்த வழியில்‌ ஒரு விபத்து மாமா. 
இப்போ எங்கு பார்த்தாலும்‌ விபத்துத்தான்‌. 


மாமா, இலங்கையில்‌ வீதி விபத்துகள்‌ அதிகம்‌. என்ன 


காரணம்‌ மாமா? 


பல காரணங்களைக்‌ கூறலாம்‌. விபத்துகளுக்கு முக்கிய 


காரணம்‌ அவசரம்தான்‌. 
அப்படியா மாமா? 


ஓ... அவசரம்‌ காரணமாக வாகனங்களை வேகமாக 


ஓட்டுகிறார்கள்‌. அதனால்‌ பல விபத்துகள்‌ ஏற்படுகின்றன. 
வேறு என்ன காரணங்கள்‌ உள்ளன மாமா? 

சாரதிகள்‌ தொலைபேசியில்‌ கதைத்துக்‌ கொண்டு 
வாகனங்களை ஓட்டுகிறார்கள்‌. அதனால்‌ விபத்துகள்‌ 


ஏற்படுகின்றன. 


மாமா, மதுபோதையில்‌ வாகனம்‌ ஓட்டுகிறார்கள்‌. 


அதனாலும்‌ விபத்துகள்‌ ஏற்படுகின்றன அல்லவா? 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ஓ... பண்டிகைக்‌ காலங்களில்தான்‌ விபத்துகள்‌ அதிகளவில்‌ 


ஏற்படுகின்றன. 


ஏன்‌ மாமா? 


பண்டிகைக்‌ காலங்களில்‌ அதிகமாக மது பாவிப்பதால்‌ தான்‌. 


மாமா, விபத்துகளுக்கு வேறு காரணங்களும்‌ உண்டா? 


சாரதிகள்‌ அதிக களைப்புடனும்‌ ஓய்வின்றியும்‌ ஓட்டுவதால்‌ 
விபத்துகள்‌ ஏற்படுகின்றன. 


வாகனங்களினால்‌ விபத்துகள்‌ தவிர வேறு ஆபத்துகள்‌ 


உண்டா மாமா? 


வாகனப்‌ புகை எமது சூழலை மிகவும்‌ மோசமாக 


மாசுபடுத்துகின்றது. 
இதனைக்‌ கட்டுப்படுத்த என்ன செய்கிறார்கள்‌ ? 
இதனைக்‌ கட்டுப்படுத்த, புகைப்‌ பரிசோதனை நிலையங்கள்‌ 


உள்ளன. அவை வாகனங்களின்‌ புகையை பரிசோதனை 


செய்து சான்றிதழ்‌ வழங்குகின்றன. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


சொல்‌அறிமுகம்‌ 


தற்போது 
வீதி விபத்துகள்‌ 
அதிகரித்து 
காரணம்‌ 

அவசரம்‌ 
ஓட்டுவதனால்‌ 
ஏற்படுகின்றன 
தொலைபேசியில்‌ 
மது போதையில்‌ 
அதிகளவில்‌ 
களைப்புடன்‌ 
ஓய்வின்றி 

புகை 

രം 
மாசுபடுகின்றது 
கட்டுப்படுத்தும்‌ 
நிலையங்களில்‌ 


புகைப்‌ பரிசோதனை 


മ്‌ 
ഭാധ്മ 422 
൭09 
ejay 

we 
(666 
ട്രെ; രര 
്മഠമതമജ്‌ 
202 

ക്ര OSS 
തമെഭ്ാഠറേടെജ്‌ 
25௦882 

6௫ 

Ge 
(8% ൭൭ 
E23 
ODOC 

60 86௯௧78 


இலவசப்‌ பாடநூல்‌ 


പന്ത செயற்பாடு - 3 


உரையாடலைச்‌ செவிமடுப்போம்‌, சரி “ഹ பிழை റോ 


இடுவோம்‌. 


1. விபத்துகளுக்கு முக்கிய காரணம்‌ அவசரம்‌ தான்‌. 


2. சாரதிகள்‌ தொலைபேசியில்‌ கதைத்துக்‌ கொண்டு 
வாகனம்‌ ஓட்டுவதால்‌ விபத்துகள்‌ ஏற்படுவது 


இல்லை. 


3. வாகனப்‌ புகை எமது சூழலை மிகவும்‌ மோசமாக 


மாசுபடுத்துகின்றது. 


இலவசப்‌ பாடநூல்‌ 119 


ലം - - 4 


பொருத்தமான படத்தை இணைப்போம்‌. 


அதிக களைப்புடன்‌ வாகனம்‌ 


ஓட்டுதல்‌. 


உணவு சாப்பிட்டுக்‌ கொண்டு 


வாகனம்‌ ஓட்டுதல்‌. 


போட்டிக்கு வாகனம்‌ 


ஓட்டுதல்‌. 


மது போதையில்‌ வாகனம்‌ 


~ 


2 ஓட்டுதல்‌. 
> fd 
ha A 


தொலைபேசியில்‌ கதைத்துக்‌ 


கொண்டு வாகனம்‌ ஓட்டுதல்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


போது -൭ഠ 
கட ௩ க்கும்‌ 2 கடக்கும்‌ போது 
நட * க்கும்‌ 2 நடக்கும்‌ போது 


இரு + க்கும்‌ > இருக்கும்‌ போது 


ஓடு ௩ம்‌ > ஓடும்‌ போது 
> ஆடும்‌ போது 


கவனம்‌ 


பாதையைக்‌ கடவுங்கள்‌. 


பாதையைக்‌ கடக்கும்‌ போது கவனமாகக்‌ கடவுங்கள்‌. 


അഞ്‌” 


* பின்வரும்‌ வாக்கியங்களை வாசிப்போம்‌, வாக்கிய அமைப்பை 


கலந்துரையாடுவோம்‌. 
* பாதையைக்‌ கடக்கும்போது கவனமாகக்‌ கடவுங்கள்‌. 
* பாதையில்‌ நடக்கும்போது வலது பக்கமாக நடவுங்கள்‌. 


* நூல்‌ நிலையத்தில்‌ இருக்கும்போது அமைதியாக இருங்கள்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ന്ത്‌ - 6 


பின்வரும்‌ வாக்கியங்களை இணைத்து எழுதுவோம்‌. 


1. வாகனத்தைச்‌ செலுத்துங்கள்‌. 


சாரதி அனுமதிப்‌ பத்திரம்‌ எடுங்கள்‌. 


2. பாதையைக்‌ கடவுங்கள்‌. 


இடது பக்கம்‌ பாருங்கள்‌. 


3. பாதையைக்‌ கடவுங்கள்‌. 


கவனமாக இருங்கள்‌. 


4. வாகனத்தைச்‌ செலுத்துங்கள்‌. 
தொலைபேசியில்‌ பேசாதீர்கள்‌. 


5. விளையாடுங்கள்‌. 


பாதையில்‌ ஓடாதீர்கள்‌. 


122 இலவசப்‌ பாடநூல்‌ 


യയ 


கீழ்வரும்‌ பொருத்தமான சொற்றொடர்களைக்‌ கொண்டு 


இடைவெளி நிரப்புவோம்‌. 


1. நீங்கள்‌ பாடசாலைக்கு வரும்போது 


2. பாதையைக்‌ கடக்கும்போது 


3. நாங்கள்‌ வீட்டில்‌ இருந்து வரும்போது 


4. அவன்‌ தோட்டத்தில்‌ இருக்கும்போது 


5. நான்‌ பாதையில்‌ நடக்கும்போது 


புத்தகங்களைக்‌ கொண்டு வாருங்கள்‌. 
வலது பக்கமாகச்‌ செல்வேன்‌. 

இரு புறமும்‌ பாருங்கள்‌. 

மாமாவைச்‌ சந்தித்தோம்‌. 


பறவைகளைக்‌ கண்டான்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 8 


வீதி ஒழுங்கு பற்றி வகுப்பறையில்‌ குழுவாகக்‌ கலந்துரை 


யாடுவோம்‌. இது பற்றி ஐந்து வாக்கியங்கள்‌ எழுதுவோம்‌. 


സ്ത്‌ - 9 


குழுவாக இணைவோம்‌, பொருத்தமான விடைகளைக்‌ கூறுவோம்‌, 
இடைவெளி நிரப்புவோம்‌. 
உதாரணம்‌ - பாட்டுப்‌ பாடும்போது ஆடுவேன்‌ 


1. சாப்பிடும்போது 


2. குளிக்கும்போது 


3. தொலைபேசியில்‌ பேசும்போது 


4. வீட்டைச்‌ சுத்தம்‌ செய்யும்போது 


5. பாடசாலைக்குச்‌ செல்லும்போது 


6. ஆசிரியர்‌ படிப்பிக்கும்போது 


7. கடைக்குச்‌ செல்லும்போது 


8. தொலைக்காட்சி பார்க்கும்போது 


9. வீட்டு வேலைகள்‌ செய்யும்போது 


இலவசப்‌ பாடநூல்‌ 


124 


வலது 
பலகை 
வகையில்‌ 
வேலைகள்‌ 

குளிக்கும்‌ போது தொலைபேசி 


வாகனங்களுக்கு வைத்தியசாலை 


ഴ ദ്ര. ௦௫ 


തൃതാ ഗാ | 66060 | 6309095069 


1. ഭാധ്൭ ERR SOE 085 இடு 


2. ஒல்லி DRI 8586௦ ov ൭ഴലെടട്ര 285 BO 


3. “போது” 09௮. இரகு 0௮3 80 


4. ள, ல, ழ 80800 ௫6600௯ ഇതാ ൭83൫ ഗാ 
BOSE ൭ EOS 36൭ 


இலவசப்‌ பாடநூல்‌ 125 


രര. 


ரயில்‌ பயணம்‌ 


<< 


படங்களைப்‌ பார்ப்போம்‌, கலந்துரையாடுவோம்‌. 


NYY) டத்‌ 


റി 
മ റും; 
| 


ல்‌ 
சைக்கிள்‌/உந்துருளி 
x 


முச்சக்கர வண்டி 
ചിന മ 


பாய்மரக்‌ கப்பல்‌ 


യം. 
பஸ்‌ வண்டி ,/பேருந்து 
ன தகா = SCA 


பன | னி 8 


உலங்குவானூர்தி 


ev പ്‌ 


குழுக்களாக இணைவோம்‌, அட்டவணையைப்‌ பூரணப்படுத்துவோம்‌. 


യ ளைதலு 


உதாரணத்தை அவதானிப்போம்‌, சோடியாக இணைந்து 
வகுப்பறையில்‌ பேசிக்காட்டுவோம்‌. 
உதாரணம்‌ 
- உங்களுக்கு விருப்பமான வாகனம்‌ எது? 


நான்‌ விரும்பும்‌ வாகனம்‌ சைக்கிள்‌. 


- சைக்கிளை விரும்புவதற்கான காரணம்‌ என்ன? 


எளிதாக ஓட்டிச்‌ செல்ல முடியும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


விரும்பக்‌ காரணம்‌ 


- வேகமாகச்‌ செல்ல முடியும்‌. 

- பல வகையான மீன்களைப்‌ பார்க்க முடியும்‌. 
- கீழே பார்த்துக்கொண்டு செல்ல முடியும்‌. 

- இயற்கை அழகைக்‌ காணலாம்‌. 

- நிறையப்‌ பேர்‌ போக முடியும்‌. 

- சொகுசாகப்‌ போக முடியும்‌. 

- நண்பர்களோடு சுற்றுலா செல்ல முடியும்‌. 

- உடற்‌ பயிற்சி செய்யலாம்‌. 

- எரிபொருள்‌ தேவையில்லை. 


- புகை வராது. 


അഞ്‌ - 4 


பொருத்தமானவற்றை இணைப்போம்‌. 
விமானம்‌ புகையிரத நிலையம்‌ 
பஸ்வண்டி விமான நிலையம்‌ 
புகையிரதம்‌ துறைமுகம்‌ 
கப்பல்‌ பேருந்து நிலையம்‌ 


அ 128 இலவசப்‌ பாடநூல்‌ 


பொருத்தமான இலக்கத்தை அடைப்புக்குள்‌ இடுங்கள்‌. 


1 விமானி 


9 தேரோட்டி 


3 மாலுமி 


4 சாரதி 


செயற்பாடு - 6 


படத்தைப்‌ பார்ப்போம்‌, கலந்துரையாடுவோம்‌, பொருத்தமான 
சொல்லை எழுதுவோம்‌. 


കൂട്‌ 0 825 രഥ്‌ 0൨.൪8 
டு മലമ நாளிகி மாதம ഒരില 
ண விக்‌ 
| ശ്‌ 89... 
ടേ cnc றுக்‌ 


இ; கை விக ടോ 1250 8 

1. பயணச்‌ சீட்டு 5. தண்டவாளம்‌ 

2. மேடை 6. புகையிரதம்‌ 

3. மேம்பாலம்‌ 7. மலசலகூடம்‌ 

4. ஒலிபெருக்கி 8. புகையிரத நிலைய அதிபர்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ലന്ത செயற்பாடு - 7 


ஆசிரியர்களின்‌ உதவியுடன்‌ உரையாடலைச்‌ செவிமடுப்போம்‌. 


சிவாவின்‌ குடும்பத்தினர்‌ தமிழ்‌ சிங்களப்‌ புத்தாண்டிற்காக 
யாழ்ப்பாணத்தில்‌ உள்ள சிவாவின்‌ வீட்டுக்குச்‌ செல்ல 
உள்ளார்கள்‌. அதற்காகப்‌ பயணச்‌ சீட்டினை முன்பதிவு 


செய்வதற்குச்‌ சிவா செல்கிறார்‌. 


ക சிவா ॥ புகையிரத நிலைய அதிபர்‌ 
A வணக்கம்‌ ஐயா! 
ட்‌ வணக்கம்‌ தம்பி. என்ன விஷயம்‌ ? 
A நாங்கள்‌ யாழ்ப்பாணம்‌ போக இருக்கிறம்‌. 


பயணச்சட்டுக்களை முன்பதிவு செய்ய முடியுமா? 


= ൫... முடியும்‌. எந்த வகுப்பில்‌ ஆசனம்‌ பதிவு செய்ய 
வேணும்‌. 


A முதலாம்‌ வகுப்பு பயணச்சீட்டு கட்டணம்‌ எவ்வளவு ? 


இலவசப்‌ பாடநூல்‌ 


முதல்‌ வகுப்பிற்கு 1500 ரூபாய்‌. 


கொழும்பில்‌ இருந்து யாழ்ப்பாணம்‌ செல்ல எவ்வளவு 


நேரம்‌ எடுக்கும்‌ 9 


சுமார்‌ 7 மணித்தியாலங்கள்‌ எடுக்கும்‌. 


எத்தனை மணிக்குப்‌ புகையிரதம்‌ செல்லும்‌ ? 


காலை 5.15 மணிக்கு 


இடையில்‌ உள்ள எல்லா நிலையங்களிலும்‌ நிற்குமா? 


இல்லை, இல்லை. சில இடங்களில்‌ மட்டுமே 
நிற்கும்‌. 


முன்பதிவு செய்தால்‌ இரத்துச்‌ செய்ய முடியுமா? 


இரத்துச்‌ செய்ய முடியாது. 


எனக்கு முதலாம்‌ வகுப்பில்‌ மூன்று ஆசனங்கள்‌ 


முன்பதிவு செய்ய வேணும்‌. 


132 ட இலவசப்‌ பாடநூல்‌ 


= எந்தத்‌ இகதிக்குப்‌ பதிவு செய்ய வேணும்‌ ௦ 


ക (൫൧൭ மாதம்‌ மூன்றாம்‌ திகதிக்குப்‌ பதிவு செய்யுங்கள்‌. 


a சரி; 4500 ரூபாய்‌ தாங்க. பயணச்‌ சீட்டைப்‌ பெற்றுக்‌ 


கொள்ளுங்கள்‌. 


க்‌ மிக்க நன்றி ஐயா. 


சொல்‌அறிமுகம்‌ 


பயணச்‌ சீட்டு 89086 ஐ 

முன்பதிவு - ௫ ടെക്‌ തലം ൭83൫ 
வகுப்பு - 8998 

ஆசனம்‌ - DG 

இரத்து - 80 

நிறுத்துவீர்களா? - 08058௦ 61 
கட்டணம்‌ - 00300 


இலவசப்‌ பாடநூல்‌ 133 


രഗ - செயற்பாடு - 8 


மீண்டும்‌ உரையாடலைச்‌ செவிமடுப்போம்‌, பின்வரும்‌ கூற்றுக்கள்‌ 
சரியாயின்‌ “ന எனவும்‌ பிழையாயின்‌ “°°” எனவும்‌ அடையாள 


இடுவோம்‌. 


= 


. சிவாவின்‌ குடும்பத்தினர்‌ யாழ்ப்பாணம்‌ செல்ல 


உள்ளனர்‌. 
2. பயணச்‌ சீட்டுக்கள்‌ முன்பதிவு செய்ய முடியும்‌. 
3. முதலாம்‌ வகுப்பிற்கான கட்டணம்‌ 400 ரூபா ஆகும்‌. 


4. கொழும்பில்‌ இருந்து யாழ்ப்பாணம்‌ செல்ல 7 
மணித்தியாலங்கள்‌ எடுக்கும்‌. 


5. பயணச்சீட்டு முன்பதிவு செய்தால்‌ இரத்துச்‌ செய்ய 
முடியும்‌. 


134 = இலவசப்‌. பாடநூல்‌ 


ലന്ത செயற்பாடு - 9 


பாடலைச்‌ செவிமடுப்போம்‌, இசையுடன்‌ பாடி மகிழ்வோம்‌. 


கூ சிக்கு புக்கு கூ சிக்கு புக்கு சிக்கு புக்கு... 
நீண்ட வண்டி தொடர்‌ வண்டி 

நீண்ட தொலைவில்‌ போகும்‌ வண்டி 
தண்டவாளத்தில்‌ அது போகும்‌ 


தட தடவென்றே விரைந்து ஒடும்‌ 


கூ என்று ஒலிப்பது புகை வண்டி 


பாம்‌ என்று ஒலிப்பது மின்‌ வண்டி 


பச்சை சிவப்புச்‌ கொடிகளை 
நிலையத்தலைவர்‌ காட்டிடுவார்‌ 
சிவப்பைக்‌ காட்டினால்‌ நின்று விடும்‌ 


பச்சை காட்டினால்‌ பாய்ந்தோடும்‌. 


இலவசப்‌ ae 135 


செயற்பாடு - 70 


பாடலை அவதானித்துப்‌ பின்வரும்‌ வினாக்களுக்கு விடை 
எழுதுவோம்‌. 


1. இப்பாடலில்‌ வரும்‌ வண்டி எது? 

2. புகை வண்டி எதில்‌ போகும்‌ 9 

3. பாம்‌ என்று ஒலி எழுப்பும்‌ வண்டி எது? 

4. பச்சை, சிவப்பு கொடிகளைக்‌ காட்டுபவர்‌ யார்‌? 


5. சிவப்புக்‌ கொடியை காட்டினால்‌ புகையிரதம்‌ என்ன செய்யும்‌ ௦ 


சொல்‌ அறிமுகம்‌ 
தண்டவாளம்‌ - SUG BGG 
புகைவண்டி - ശ്രദ്ദ 
மின்‌ வண்டி - SEE IS 
புகையிரத நிலைய அதிபர்‌ - £98௦ ട്ഠാമാധടള്‍ 
கொடி - ஒர 


136 இலவசப்‌ பாடநூல்‌ 


ww 


பின்வரும்‌ சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியமாக 
அமைப்போம்‌. 


1. சென்றேன்‌ / நான்‌ / புகையிரத நிலையத்திற்குச்‌ 


2. சந்தித்தேன்‌ / நான்‌ / புகையிரத நிலைய அதுபரைச்‌ 


3. முன்பதிவு செய்தேன்‌ / நான்‌ / பயணச்சீட்டை 


4. பெற்றுக்கொண்டேன்‌ / நான்‌ / பயணச்சட்டைப்‌ 


5. யாழ்ப்பாணத்திற்குப்‌ / நான்‌ / சென்றேன்‌ / புகையிரதத்தில்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 137 


wv 


பொருத்தமான சொல்லைக்‌ கொண்டு இடைவெளினகளை 
பூரணப்படுத்துவோம்‌. 


1 யாழ்ப்பாணத்திற்குச்‌ சென்றேன்‌. 
2, யாழ்ப்பாணத்திற்குச்‌ சென்றோம்‌. 
3 யாழ்ப்பாணத்திற்குச்‌ சென்றாய்‌. 
4. யாழ்ப்பாணத்திற்குச்‌ சென்றீர்கள்‌. 
5. யாழ்ப்பாணத்திற்குச்‌ சென்றான்‌. 


6. அவள்‌ யாழ்ப்பாணத்திற்குச்‌ 


7. அவர்‌ யாழ்ப்பாணத்திற்குச்‌ 


8. அவர்கள்‌ யாழ்ப்பாணத்திற்குச்‌ 


9. புகையிரதம்‌ யாழ்ப்பாணத்திற்குச்‌ 


10. பஸ்‌ வண்டிகள்‌ யாழ்ப்பாணத்திற்குச்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


௦ പെട அத செயற்பாடு - 15 


2: 


പം 


இரண்டு பயணச்சீட்டு தாங்க. 


ஒரு பயணச்சீட்டு 100 ரூபாய்‌. 


ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ செவிமடுப்போம்‌, பயணச்சீட்டை 
கொடுப்பவர்‌ கூறும்‌ கூற்று இலக்கங்களை அட்டவணை 1 இலும்‌, 
பெறுபவர்‌ கூறும்‌ கூற்று இலக்கங்களை அட்டவணை 2 இலும்‌ 


இடுவோம்‌. 
1. 


புகையிரதம்‌ எத்தனை மணிக்குப்‌ புறப்பட்டது? 


. ஒரு பயணச்சீட்டு எவ்வளவு 2 


. உங்கள்‌ ஆசன இலக்கம்‌ 10. 


. எத்தனை பயணச்சீட்டுகள்‌ தேவை 


. எனக்கு ஜன்னல்‌ ஓரத்தில்‌ ஆசனம்‌ பதிவு செய்ய முடியுமா? 


. யாழ்ப்பாணத்துக்குப்‌ போக எவ்வளவு நேரம்‌ எடுக்கும்‌ ? 


1) பயணச்சீட்டைக்‌ கொடுப்பவர்‌ 


2) பயணச்சீட்டு பெறுபவர்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


செயற்பாடு - 74 


குழுவாக இணைவோம்‌, பின்வரும்‌ தகவல்களை அவதானித்து 
சிறிய உரையாடல்‌ ஒன்றை எழுதுவோம்‌, வகுப்பறையில்‌ 


முன்வைப்போம்‌. 
இடம்‌ - புகையிரத நிலையம்‌ / பேருந்து நிலையம்‌ 
பயணம்‌ - கொழும்பு - நுவரெலியா 


பயணிகள்‌ - பெரியவர்கள்‌ மூவர்‌, சிறியவர்‌ ஒருவர்‌ 
திகதி - மார்ச்‌ 16 


நேரம்‌ - காலை 7 மணி 


140 8 இலவசப்‌. பாடநூல்‌ 


ഗ്‌ ട്ര. ஒல 


തൃതാ ഗാ | ഗാ | 8506090009 


. மூல: മര്‍ முடுகு BO 


. 00௦௮ DOORS SEDC DO குடகு: BO 


. LOD VED ൭൪ ௫௨௫3 BO 


. O52 ODD HB SOF ട്രെക്ക്‌ BO 


. ©60€ 085 இ ஐ 0860 800௮0823 ട്ടെ ട്ടു 
இ ട്‌ ௮௦8 ൭൭൭ 


. ഭ്ര ഓത്മാശ്മ (லல, 60650, ௫ ടട 
തദ ഗാട൭ 259 


. அண 80800௫ COO ഗതാ ൭8൭ ഗാ 
335156 © EOL இ 


ക്കി 


இலவசப்‌ பாடநூல்‌ 141 


ൽ പം 
യ - 


குழு நிலையில்‌ கலந்துரையாடுவோம்‌. 


எப்போது 9 ட 


இலவசப்‌ பாடநூல்‌ 


தரப்பட்ட படங்கள்‌ தொடர்பான சொற்களை இனங்காண்போம்‌, 


எழுதுவோம்‌. 


பெண்‌ தொழிலாளிகள்‌ தேயிலைக்‌ கொழுந்து 


தேநீர்க்‌ கோப்பை கொழுந்து பறிக்கும்‌ பெண்‌ 
தேயிலைத்‌ தொழிற்சாலை தேயிலைத்‌ தோட்டம்‌ 


இலவசப்‌ பாடநூல்‌ 143 


൫ செயற்பாடு - ദ്‌ 


உரையாடலைச்‌ செவிமடுப்போம்‌. 


ജ ஜனனி A சிவா 
A வணக்கம்‌ பிள்ளைகள்‌. 
ജക உ வணக்கம்‌ ரீச்சர்‌. 


A நாளைக்கு நாங்கள்‌ தேயிலைத்‌ தொழிற்சாலை பார்க்கப்‌ 


போறம்‌. 

நல்லது ரீச்சர்‌. (மகிழ்ச்சி ஆரவாரம்‌) 

எத்தனை மணிக்கு ரீச்சர்‌ போகப்போறம்‌ ? 
காலையில ஒன்பது மணிக்கெல்லாம்‌ போகவேணும்‌. 
ரீச்சர்‌! நாங்கள்‌ எந்தத்‌ தொழிற்சாலைக்குப்‌ போறம்‌ 9 
ஹற்றன்‌ வனராஜா தொழிற்சாலைக்குப்‌ போறம்‌. 


நாங்க என்ன கொண்டுவரவேணும்‌ ரீச்சர்‌ ? 


இலவசப்‌ பாடநூல்‌ 


சாப்பாடு, தண்ணீர்ப்போத்தல்‌, தொப்பி எல்லாம்‌ 


கொண்டு வாங்க. உங்களுக்கு தேயிலையைப்‌ பற்றி 


தெரியுமா? 


தேயிலையை இலங்கையில்‌ யார்‌ ரீச்சர்‌ அறிமுகப்படுத்‌ 
தியது ? 


இலங்கையில்‌ முதன்‌ முதலாக ஜேம்ஸ்‌ டெய்லர்‌ 


என்பவர்‌ அறிமுகப்படுத்தினார்‌. 
எப்ப ரீச்சர்‌ அறிமுகப்படுத்தினார்‌ 


1939 ஆம்‌ ஆண்டு 'லூல்கந்துர” தோட்டத்தில்‌ 
அறிமுகப்படுத்தினார்‌. 


இலங்கையில்‌ எந்தெந்த இடங்களில்‌ ரீச்சர்‌ தேயிலை 
இருக்குது? 


கண்டி, ஹற்றன்‌, பதுளை, நுவரெலியா, இரத்தினபுரி, 
காலி ஆகிய இடங்களில்‌ இருக்கு. 


நாளைக்கு நாங்க என்னென்ன ரீச்சர்‌ பார்க்கப்‌ 


போறம்‌ 9 


இலவசப்‌ பாடநூல்‌ 


A தேயிலை எப்படி தயாரிக்கப்படுகிறது ? எப்படி நமக்குக்‌ 


கிடைக்கிறது ? என்பதெல்லாம்‌ பார்க்கப்போறம்‌. 


ജക உ அப்படியா ரீச்சர்‌, எங்களுக்கும்‌ பார்க்க ஆசையா இருக்கு 


ரீச்சர்‌. 


சொல்‌அறிமுகம்‌ 
தொழிற்சாலை - இ௫0$ஐ0000609 
தொழிலாளர்கள்‌ - മർമ്മഠ്രെ 
தேயிலை - ற 
தேநீர்‌ - തത്‌ 8390 
தொப்பி - ௫88 


தண்ணீர்ப்‌ போத்தல்‌ - 92S 05 
ஆண்டு - கேம 


தயாரிக்கப்படுகிறது - 888060 ௮0௮ Ge 


எப்படி 9 - Sew 6? 
பார்க்க - COO 
ஆசை - 600008 


146 இலவசப்‌ பாடநூல்‌ 


சரியாயின்‌ “ எனவும்‌ பிழையாயின்‌ “°° எனவும்‌ 
அடையாளமிடுவோம்‌. 


1. மாணவர்கள்‌ வனராஜா தோட்டத்தொழிற்சாலையைப்‌ 


பார்க்கப்‌ போகிறார்கள்‌. 


2. காலை ஒன்பது மணிக்கு தொழிற்சாலையைப்‌ பார்க்கப்‌ 


புறப்படுகிறார்கள்‌. 
3. தேயிலையை அறிமுகம்‌ செய்தவர்‌ ஜேம்ஸ்‌ டெய்லர்‌. 


4. இலங்கையில்‌ தேயிலைப்‌ பயிர்ச்செய்கை 1967 ஆம்‌ 
ஆண்டில்‌ ஆரம்பிக்கப்பட்டது. 


5. கொழும்பு ஒரு முக்கிய தேயிலை பயிரிடப்படும்‌ 
பிரதேசம்‌ ஆகும்‌. 


இலவசப்‌ பாடநூல்‌ 


ட பவை செயற்பாடு - 4 


ம்‌ 


டீ 

இ 

2 

രൂ 

௮ 

E 

ച്‌ 

ടെ 

ட 

டீ 

ழி 

6 

ஜ்‌ 

& 

6 

டீ 

ட்‌ 

டி 3 

ட்ப ഒ 

- 
ப்‌ 

ஆ 

டி, 8 

இ, 


பொரு 
இடுவோ 


148 


1 தேயிலைத்‌ தொழிற்சாலை. 


3 இலங்கையில்‌ தேயிலையை அறிமுகம்‌ செய்தவர்‌ 


ஜேம்ஸ்‌ டெய்லர்‌. 


6 தேயிலை பெட்டிகளில்‌ அடைக்கப்படுகிறது. 


8 பறிக்கப்பட்ட தேயிலைக்‌ கொழுந்து நிறுக்கப்படுகின்றது. 


டை செயற்பாடு - 6 


செவிமடுப்போம்‌, குழுவாகச்‌ சேர்ந்து பாடுவோம்‌, தனித்தனியாகப்‌ 
பாடுவோம்‌. 


தேயிலைத்‌ தோட்டத்‌ தொழிலாளர்‌ பாடல்‌ 


வாடை அடிக்குதடி - வடகாத்து வீசுதடி 
சென்னல்‌ அடிக்குதடி - நாம்‌ சேர்ந்து வந்த கப்பலிலே 


எண்ணி யெண்ணிக்‌ குழிவெட்டி - இடுப்பொடிஞ்ச நிக்கயிலே 
வெட்டு வெட்டு என்கிறாரே - பொட்டுவச்ச கங்காணி 


இலவசப்‌ பாடநூல்‌ 149 


ஆத்தோரம்‌ கொந்தரப்பு - அது நெடுக வல்லாரை 


வல்லாரை வெட்டியல்லோ - என்‌ வல்லமை கொறஞ்‌ சிதய்யா 


ஊரான ஊரிழந்தேன்‌ - ஒத்தப்‌ பனைத்‌ தோப்பிழந்தேன்‌ 
பாரான கண்டியிலே - பெத்த தாயும்‌ வீடிழந்தேன்‌. 


பின்வரும்‌ வினாக்களைக்‌ கொண்டு வகுப்பறையில்‌ கலந்துரை 
யாடுவோம்‌. 
1. நீங்கள்‌ தேயிலைத்தோட்டம்‌ ஒன்றிற்குச்‌ சென்றிருக்கிறீர்களா ? 


2. நீங்கள்‌ சென்ற தோட்டம்‌ எது? 


3. நீங்கள்‌ தேயிலைத்‌ தொழிற்சாலை ஒன்றைப்‌ பார்த்திருக்க 


றீர்களா? 


ങ്ങ്‌ - 8 


குழுவாக இணைவோம்‌, தேயிலைத்‌ தொழிற்சாலை ஒன்றைப்‌ 
பார்வையிடுவது தொடர்பாக கலந்துரையாடுவோம்‌, வகுப்ப 
றையில்‌ முன்வைப்போம்‌. 


எப்படிச்‌ செல்வது ? எங்கு தங்குவது ? 


யாருடன்‌? எப்போது 9 


இலவசப்‌ பாடநூல்‌ 


தொழிலாளர்‌ 


தொழிற்சாலை 
தொழிலாளர்‌ 
தொழில்‌ 
எழில்‌ 
கொழுந்து 


ഗ്‌ ദ്ര. ௦௫ 


തൃതാ ഗാ | ഗാര്‍ 


ടോഭാമാടദ്ദ 


. 00௯068 ഭജ്‌ SERGE ൭ ഭമാഠ്യുഠ്‌; 66௫௦3 8൭0 
ന] 


. ©€0€ 6௫ ௫ COLO ഗാ മാമാ இ 


. ல,ள,ழ 09800 6900 ൭൭൭൭ ഗല്താ ൭1൭9 ജാ 
BOSE © EOS 86൭ 


இலவசப்‌ பாடநூல்‌ 


